


மனம்‌ எனும்‌ மாயக்‌ கூரங்கு 


(மனத்‌ தத்துவ நால்‌) 


பெ. தூரன்‌ 


அமுத நிலையம்‌ லிமிடெட்‌. 
தேனாம்பேட்டை, சென்னை-18 ்‌ 
போன்‌ : 88574 த.யெ.. 44௧7 


உரிமை பதிவு 








அமுதம்‌--77 
மூதற்‌ பதிப்பு : டிசம்பர்‌, 1953 
விலை 0 15 0 
] 
பொருள்‌ அடக்கம்‌ 

1. மனம்‌ எனும்‌ மாயம்‌ ந 
5. மனமே பொய்யா ? ர 
3. மாயக்‌ குரங்கு 12 
4. மறை மனம்‌ 16 
5, மாறுபட்ட கருத்துக்கள்‌ 51 
6. மூன்று பிரிவுகள்‌ 25 
7. ஞாபகமும்‌ கற்பனையும்‌ 97 
8. கனவு 32 
9. கனவும்‌ மனமும்‌ 98 
10. கனவின்‌ பொருள்‌ 43 
11. பகற்‌ கனவு 51 
18. இலி 56 
18. கற்றுக்‌ கொடுத்தது யார்‌? 61 
14. உள்ளக்‌ இளர்ச்சி 65 

15. ஒட்டம்‌ முதலிலா, ்‌ 
பயம்‌ முதலிலா? 70 
16. நமக்குப்‌ பெருமை 74 





காஷனல்‌ ஆர்ட்‌ பிரஸ்‌, 
தேனம்பேட்டை, சென்னை-18 


மனம்‌ எனும்‌ மாயக்‌ குரங்கு 


1. மனமெனும்‌ மாயம்‌ 


/௦னம்‌ என்பதென்ன? அது எங்கே இருக்கிறது? 
கை, கால்‌, கண்‌, இருதயம்‌ என்றால்‌ உடம்பில்‌ உள்ள 
உறுப்புக்கள்‌ என்று உடனே தெரிகிறது. .அவைகளுக்கு 
வடிவம்‌ உண்டு. பருமன்‌ உண்டு. ஆதலால்‌ அவைகளை 
எளிதில்‌ அறிந்துகொள்ள முடிகிறது. ஆனால்‌ மனம்‌. 
என்பது எது? அதற்கு வடிவம்‌ உண்டா? பருமன்‌ 
உண்டா? தொட்டுப்‌ பார்‌த்து அறிந்துகொள்ள முடியுமா? 
இவ்வா று யோ௫ித்றுப்‌ பார்த்தால்‌ ஒன்றும்‌ விளங்குவ 
தில்லை. இவ்வாறு யோசனை செய்வதற்கு அந்த மனமே 
காரணமாக இருக்கிறதென்று தோன்றுகிறது. ஆனால்‌ அ.நு 
என்ன என்று மட்டும்‌ சலபமாக அறிந்துகொள்ள முடி 
இறதில்லை. மனத்திற்கு உருவமில்லை :; ௪ன பரிமாணமும்‌ 
இல்லை. மனம்‌ என்பது சை, நரம்பு முதலியவைகளால்‌ 
ஆக்கப்பட்டதல்ல. அது ஸ்தூல வஸ்து அல்ல; அது 
ருக்குமப்‌ பொருள்‌. ஸ்தூலப்‌ பொருள்‌ என்றால்‌ .அது 
உடம்பைச்‌ சேர்ந்த ஓர்‌ உறுப்பாகிவிடும்‌ ; எளி,.நாக அதை 
அறிந்துகொள்ளவும்‌ முடியும்‌. 

உ. இலர்‌ மூளைதான்‌ மனம்‌ என்று தவருகக்‌ கருதுகிருர்‌ 
கள்‌. மூளை என்பது உடம்போடு சேர்ந்த ஓரு பருப்‌ 
பொருளான உறுப்பு. அது மனம்‌ அல்ல. 


9 மனம்‌ எனும்‌ மார்புக்‌ குரங்கு. 


குக்குமப்‌ பொருளாக மனம்‌ .இருக்கறதென்று மட்டும்‌ 
நமக்குப்‌ புலனாகிறது. அநீத மனந்தான்‌ ஆசைகள்‌, எண்‌ 
ணங்கள்‌, நோக்கங்கள்‌, கம்‌.பிக்கைகள்‌ முதலியவம்‌.றிற்கு' 
இடமாயிருக்கிறதென்று தெரிகிறது. ௮ம்‌ மனத்திற்கும்‌ 
உடம்பிற்கும்‌ கெருங்கிய தொடர்பிருக்கிறதென்றும்‌ தெரி 
இறது. மனம்‌ உடம்பைப்‌ பாதிக்கின்றது; உடம்பு.மன த்‌ 
. தைப்‌ பாதிக்கின்‌.ற.து. பயம்‌ ஏற்படும்போது உடல்‌ கடுங்கு 
இறது; கோபம்‌ வரும்போது முகம்‌ சிவக்கிறது; துக்கமுண்‌ 
டாகும்போது கண்ணீர்‌ "வருகிறது. பயம்‌, கோபம்‌, துக்கம்‌ 
முதலிய உணர்ச்சிகள்‌ மனத்தில்‌ உண்டாகின்‌ றன. அவற்‌ 
முல்‌ உடல்‌ பாதிக்கப்படுவதை நாம்‌ காண்கிறோம்‌. குடி 
வெறியனுடைய கண்ணிலே மாட்டிற்கு நான்கு கொம்புகள்‌ 
இருப்பதாகத்‌ தோன்றுகின்றன. கஞ்சாக்‌ குடித்தவனுள்‌ 
குப்‌ புது உலகமே தோன்றுகிறது. இரவிலே வயிறு 
புடைக்கத்‌ தின்றவனுக்குப்‌ பலவிதமான கனவுகள்‌. 
தோன்றுகின்றன. இவைகளெல்லாம்‌ உடல்‌ மனத்தைப்‌ 
பாதிப்பதற்குச்‌ சான்றுகள்‌. 
இங்கே ஒரு சந்தேகம்‌ தோன்றலாம்‌. சூக்குமமான 
ஒன்று ஸ்குரலப்‌ பொருளை எவ்வாறு , பாதிக்சமுடியும்‌ 
என்ற கேள்வி பிறக்கலாம்‌. கோடரி பாய்ந்தால்‌. மரம்‌ 
வெட்டுப்படுகிறது. ஒரு பருப்‌ பொருள்‌ 'மற்றொரு 
பருப்‌ பொருளைப்‌ பாதிக்கின்றது. இதை அறிந்து 
கொள்வது எளிது: . ஆனால்‌ மனம்‌. எப்படி. உடம்பைப்‌ 
பாதிக்கிறது என்பதுதான்‌ விளங்குவதில்லை. 
மனத்தைப்பற்றி அறிந்துகொள்ள இரு வ;மிகள்‌ சொல்‌ 
லப்படுகின்றன. ஓன்று இந்தனை செய்து பார்த்தல்‌; மற்‌, 
ஜொன்று கவனித்தல்‌. ௩கடத்தையைப்‌ பிரதானமாகக்‌ 
கொண்டு மனத்தைப்பற்றி அறிந்துகொள்ள முயலும்‌ ஒரு 
காரார்‌ இருக்கின்‌ றனர்‌. அவர்களுக்கு கடத்தைக்‌ கொள்ளை 
யர்‌ (ம்வாம்மொர்ஜ்கி) என்று பெயர்‌. அவர்கள்‌ மேலே 
கூறிய முதல்‌ வழியைத்‌ தவரானதென்று கண்டிக்கிறார்கள்‌.. 


௨ 


மினமெறுர்‌ மாயம்‌ 1 


மனநீதான்‌. சிந்தனை செய்ய உதவுகிறது என்று சொல்லு 
கிறோம்‌. அவ்வாறிருக்க அதைக்கொண்டே. அதைப்‌ பற்றி: 
எப்படிச்‌ சிந்திப்பது? மனத்தைப்‌ பற்றி அறிய மனத்‌ 
தையே கருவியாக உபயோகிக்கும்போது தவறுகள்‌ கேர்கின்‌ 
றன்‌. யார்‌ எதை மனத்தில்‌ கொண்டு நோக்குகிருர்களோ 
அதுதான்‌ அவர்களுக்குத்‌ தோன்றுகிறது. தெருவிலே செருப்‌ 
பூத்‌ தைக்கிறவன்‌ உட்கார்க்திருக்கரான்‌. அவனுக்கா நாட்ட” 
மெல்லாம்‌ செருப்பின்மேலேதான்‌. தெருவிலே செல்லுகிற 
வர்களுடைய செருப்புப்‌ பழுதுபட்டிருந்தால்‌. அதுதான்‌ 
அவன்‌ கண்ணில்‌ படுகிறது; அவர்களுடைய 'முகம்‌ அவ 
னுக்கு அவ்வளவாகத்‌ தெரிவதில்லை. ஒரு ஓவியன்‌ காட்டு 
வழியிலே செல்லுகிறான்‌. அவனுக்கு: எத்தனையோ அழகிய 
சிற வேற்றுமைகள்‌ தென்படுகின்றன. விலங்குகளை 
'வேட்டையாடுவதற்காக மலைக்காட்டில்‌ புகுந்தவன்‌ சண்‌ 
ணில்‌ அத்தனை இயற்கை எழிலும்‌ படுவதில்லை; கறையான்‌ 
புற்றுகளும்‌ புதர்களும்‌ மான்‌ போலவும்‌, மற்ற விலங்குகள்‌ 
போலவும்‌ தெரி௫ஏன்‌ றன: 
ஒரு மனத்‌ தீத்துவர்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. வகுப்பிலுள்ள மாணவர்களில்‌ ஒருவன்‌ 
இடீரென்று எழுந்து கோபமாக ஏதோ வார்த்தை 
சொன்னான்‌. சுழல்‌ துப்பாக்கியை எடுத்து ஆ௫ரியரைப்‌ 
பயமுூறுத்தினான்‌. எல்லோரும்‌ திகைத்துப்‌ போனார்கள்‌; 
ஆனால்‌. அருகிலிருந்த -இரு மாணவர்கள்‌ அவன்மேல்‌ 
பாய்ந்து துப்பாக்கியைப்‌ பிடுங்கிக்‌ கொண்டு அவளை வெளி 
-யேற்றினர்கள்‌. ஒழுங்கனமாக நடர்து கொண்ட ௮ம்‌ 
“மாணவன்‌ மீது வழக்குத்‌ தொடர வேண்டுமென்று மனச்‌ 
,தத்துவர்‌ மற்ற மாணவர்கள்‌ அனைவரையும்‌ தாங்கள்‌ 
கண்ட சம்பவத்தைப்‌ பற்றித்‌ தனித்‌ தனியாக உள்ள 
துள்ளவாறு எழுதித்‌ தருமாறு கேட்டுக்‌ கொண்டார்‌: 
அப்படி அவர்கள்‌ எழுதிக்‌ கொடுத்தவற்றை யெல்லாம்‌ 
ஆராய்ச்தபோது முக்கியமான செய்கைகளைப்‌ பற்றியே 


த மனம்‌ எனும்‌ மாயக்‌ குரங்கு: 


மாறுபட்ட குறிப்புக்கள்‌ காணப்பட்டன. - அவர்கள்‌ 
எழுதினவெல்லாம்‌ ஒரேமாதிரி இருக்கவில்லை. மேலே. 
- குறித்த சம்பவம்‌ ஓர்‌ ஆராய்ச்சிக்காக்வே நடிக்கப்பட்டது. 
ஆூரியருக்கும்‌ மூன்று மாணவர்களுக்கும்‌ தவிர மற்றவர்‌ 
களுக்கு அது வெறும்‌ நடிப்பு என்று தெரியாது: இயல்‌. 
புக்குத்‌ தக்கவாறு வெவ்வேறு அம்சங்களே மனத்தில்‌ பதி 
இன்றன என்பதை மெய்ப்பிக்க இந்தச்‌ சோதனையை 
அவர்கள்‌ செய்தார்கள்‌. 
இவற்றிலிருந்து மனத்தைக்‌ கொண்டு அதைப்‌ .பற 
நியே சந்தித்துப்‌ பார்ப்பதென்பது சறியல்லவென்று ஏற்படு 
இறது. கையைப்பற்றி அறிய மனம்‌ உதவலாம்‌; வேறு 
உறுப்புக்களைப்பற்றி . அறிந்துகொள்ள மனம்‌ உதவலாம்‌; 
ஆனால்‌ அது தன்னைப்‌ பற்றியே அறிந்து கொள்ளச்‌ 
சரியான கருவியாகுமா ? இ ்‌ 
அதனால்‌ இம்முறை சரியானதல்லவென்று ஈடத்தைக்‌ 
கொள்கையர்‌ ஒதுக்குகிருர்கள்‌. மனம்‌ எவ்வாறு வெவ்வேறு 
சந்தர்ப்பங்களில்‌ ஈடந்து கொள்கிறது என்பதைக்‌. 
கவனித்து அதன்‌ மூலமாக மனத்தைப்பற்றி. அறிந்து 
கொள்ளவேண்டுமென்று அவர்கள்‌ கருதுகிறார்கள்‌- அதற்‌ 
காக அவர்கள்‌ மிகப்‌ பல சோதனைகள்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
ஏதாவது ஒரு நிலைமையை ஏற்படுத்தினால்‌ ௮ந்த நிலைமைக்‌ 
_ குத்‌ தக்கவாறு உயிர்ப்‌ பிராணிகளிடத்து ஒருவகையான 
செயல்‌ நிகழ்கின்றது என்றும்‌ அந்நிகழ்ச்சிக்கு மனம்‌ என்ப 
தொன்று காரணமாக இருக்கவேண்டியதில்லை என்றும்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ ஆராய்ச்சிகளின்‌ மூலம்‌ கூறுகிறார்கள்‌: 
அவர்கள்‌ செய்த சுவையான சோதனை ஓன்றை இங்கே 
குறிப்பிடுகிறேன்‌. 
உணவைக்‌ கண்டதும்‌ வாயில்‌ நீர்‌ சுரப்பது சாதாரண 
மான ஒரு செயல்‌. ஓழு நாயின்‌ முன்னால்‌ உணவை 
வைக்கும்போதெல்லாம்‌ மணியோசை கேட்கும்படியாகப்‌ 
பல நாட்கள்‌ தொடர்ந்து செய்தார்கள்‌. உணவைக்‌ கண்ட 


கனமெனும்‌ மாயம்‌ 5 


போதெல்லாம்‌ நாயின்‌ வாயில்‌ நீர்‌ சுரந்து கொண்டிருந்தது. 
பின்பு ஒருமாள்‌ உணவைக்‌ கொண்டு வராமலேயே மணி 
யோசை மட்டும்‌ கேட்கும்படி செய்தார்கள்‌. அப்பொழுதும்‌ 
அச்காயின்‌ வாயில்‌ நீர்‌ சரக்கலாயிற்று. உணவைக்‌ காணும்‌ 
பொழுதே மணியோசையைப்‌ பலமுறை அக்காய்‌ கேட்டி 
க்கிறது. அவை இரண்டும்‌ ஒருங்கு தோன்‌.றிய காலத்தில்‌ 
நிகழ்ந்த வாயில்‌ நீர்சுரக்கும்‌ செயலானது மணியோசையை 
மட்டும்‌ கேட்டவுடன்‌ உண்டாகத்‌ தொடங்கியது. உண 
வைக்‌ கண்டதாலும்‌, மணியோசையைக்‌ கேட்டதா லும்‌ 
ஏற்பட்ட உணர்ச்சிகள்‌ ஈரம்புகளின்‌ வழியே மூளைக்குச்‌ 
செல்கின்றன. ' அவற்றின்‌ பயனாக அங்கிருந்து ஒருவகை 
உணர்ச்சி தோன்றிச்‌ செயல்‌ கரம்பின்‌ வழியாக வாய்க்குச்‌ 
சென்று நீர்‌ சுரக்கும்படி செய்கின்றது. இம்மா திரியாகக்‌ 
கண்‌ பார்வைக்கும்‌ செவி உணர்விற்கும்‌ வாயில்‌ நீர்‌ ௬ரப்‌ 
பதற்கும்‌ இடையே மாருத ஒரு தொடர்பு ஏற்பட்டு 
விடுறது. அதனால்‌ மணியோசை மட்டும்‌ கேட்கிற காலத்‌ 
திலும்‌ வாயில்‌ நீர்‌ சுரக்கத்‌ தொடங்குகிறது. இக்‌ நிகழ்ச்‌ 
சிக்குக்‌ காரணமாக மனம்‌ என்பதொன்று இருக்க வேண்‌ 
டியதில்லை என்று நடத்தைக்‌ கொள்கையர்‌ சொல்.லுகிருர்‌ 
கள்‌. எத்திரத்திலே ஏதாவது ஒரு விசைக்‌ கருவியை அழுத்‌ 
இனால்‌.அதன்‌ பயனாக உடனே ஒரு குறிப்பிட்ட: நிகழ்ச்சி. 
யுண்டாவதுபோல. உயிர்ப்‌ பிராணிகளிடத்தும்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட நிலைமையில்‌ ஒரு குறிப்பிட்ட செயல்‌ நிகழ்கின்றது 
என்பது அவர்கள்‌ வாதம்‌. சாதாரண எந்திரத்தின்‌ 
தன்மையை எளிதாக அறிந்துகொள்ள முடியும்‌. மனித 
எந்திரம்‌ அதிகச்‌ சிக்கல்களும்‌ நுண்மையும்‌ வாய்ந்ததாகை 
யால்‌ அதன்‌ தன்மையை அவ்வளவு எளிதாக அறிந்து 
கொள்ள முடிவதில்லை. இதுதான்‌ இரண்டி.ற்குமுள்ள 
2வறுபாடு என்கிறார்கள்‌ அவர்கள்‌. 

வாழ்க்கையிலே பல விஷயங்களைப்‌ பற்றி நாம்‌ 
“யோசனை: செய்கிறோம்‌. யோசனை செய்து முடிவுக்கு வந்த 


6 மனம்‌ எனும்‌: மாயக்‌ குரங்கு 
பிறகுதான்‌ எந்தக்‌ காரியத்தையும்‌ செய்யவேண்டும்‌ என்‌ 
இரோம்‌. மனம்‌ என்பதொன்றில்லாவிட்டால்‌ எவ்வாறு” 
யோசனை செய்யமுடியும்‌ என்று சந்தேகம்‌ உண்டாகலாம்‌. 
அதற்கும்‌ நடத்தைக்‌ கொள்கையர்‌ சமாதானம்‌ கூறுகிறார்‌ 
கள்‌. வார்த்தைகளில்லாமல்‌ சிந்திப்பதென்பது இயலாத 
காரியம்‌. காம்‌ ந்திக்கறோமென்றால்‌ வார்த்தைகளின்‌ 
மூலமாகத்தான்‌ செய்கிறோம்‌. பேசும்போது வார்‌. த்தைகளை 
உச்சரிக்கறோம்‌. எண்ணும்போது வார்த்தைகளை உச்சரிப்‌... 
பதில்லை. ' இருந்தாலும்‌ அவ்வார்த்தைகள்‌ குரல்வளையி 
லுள்ள பல தசை நார்களின்‌ நுட்பமான அ௮சைவுகளினால்‌ 
உருவா௫ன்றன. ஆதலால்‌ எண்ணுவதென்பதெல்லாம்‌ 
-உச்சரிக்கப்படாத பேச்சுத்தான்‌ என்றும்‌, அதற்கு மனம்‌ 
தேவையில்லை என்றும்‌ நடத்தைக்‌ கொள்கையர்‌ சாதிக்‌ 
கிறார்கள்‌. 

அவர்கள்‌ கூற்றை ஓப்புக்கொண்டு மனம்‌ என்ப 
தொன்றில்லை என்று முடிவு கட்டிவிடலாமா என்றாுல்‌ 
அதிலும்‌ பல சந்தேகங்கள்‌ தோன்றுகின்றன. அவற்றைப்‌ 
பற்றி அடுத்த பகுதியில்‌ ஆராய்வோம்‌. 


2 மனமே பொய்யா? 


நுணுகி ஆராய்கன்றபோதுதான்‌ பல ஐயங்கள்‌ 
பிறக்கின்றன. மேற்போக்காகப்‌ பார்க்கின்றபோது எளி 
தாகத்‌ தோன்றியவை ஆழ்ந்து நோக்கும்போது மயக்கத்‌ 
தைத்‌ தருகின்றன; பலவகையான முரண்பட்ட கருத்துக்‌ 
களுக்குக்‌ காரணமாடன்‌ றன. மனத்தைப்‌ பற்றிய ஆராய்ச்‌ 
சியிலும்‌ இதே தொல்லைதான்‌. மனம்‌ என்பது என்ன 
என்று ஆராயப்‌ புகுந்த திலர்‌ மனம்‌ என்பதே இல்லை 
என்று முடிவு கட்டியுள்ளார்கள்‌. இவர்கள்‌ கூறுவதை 
ஓத்துக்கொள்ள முடியாது என்று வேறு சிலர்‌ சரித 
இருர்கள்‌. 
்‌ கடத்தைக்‌ கொள்கையர்‌ கூறுவதுபோலப்‌ புலன்களின்‌ 
வழியாக மூளைக்குச்‌ சென்ற புலன்‌ உணர்வு (8818814௦01) 
களுக்குத்‌ தக்கவாறு செயல்‌ நகிகழ்கன்றதென்றும்‌ ௮ச்‌ 
செயலுக்குக்‌ காரணமாக மனம்‌ என்பதொன்று அவசிய 
(மில்லை என்றும்‌ கொள்வதிலேயும்‌ . பல சந்தேகங்கள்‌ 
களம்புகின்றன. புலனுணர்வானது நரம்புகளின்‌ வழியே 
மூளைக்குச்‌ செல்கின்றது; அதற்குப்‌ பொருத்தமான செய 
லுணர்வு வேறு சல நரம்புகளின்‌ . வழியாக உறுப்புக்களுக்‌ 
குச்‌ செல்கின்றது. புலன்‌ உணர்வைக்‌ கொண்டு செல்லும்‌ 
ஈரம்புகளுக்கும்‌ செயல்‌ உணர்வைக்‌ கொண்டு செல்லும்‌ 
'நரம்புகளுக்குமிடையே தொடர்பை மூளையானது எந்திரம்‌ 
போல உண்டாக்குகிறது என்று சொல்லும்போது எல்லாம்‌ 
சுலபமாகத்தான்‌ காண்கிறது. இந்தக்‌ காரியத்திற்கு மனமே 
தேவையில்லை யென்றும்‌ தோன்றுகிறது. ஆனால்‌. விஷயம்‌ 
அவ்வளவு சுலபமானதல்ல. மனத்தை அவ்வளவு எளிதா 
கத்‌ தீர்த்துக்‌ கட்டிவிட முடியாது. புலன்‌ உணர்வால்‌ 


5. மனம்‌ ஏறும்‌ மாயக்‌ குரங்கு 


ஆட்டில்‌ செயல்‌ நிகழ்கிறதென்றால்‌ புலனுணர்விற்குக்‌ 
காரணமாக ஏதாவதொன்று முன்னாலிருக்க வேண்டும்‌. 
எ.திர்காலத்திலே தோன்றக்கூடிய ஒரு விஷயம்‌ இன்று. 
புலன்‌ உணர்விற்குக்‌ காரணமாக இருக்கமுடியாது. 
எதிரிலே ஒரு பழம்‌ இருக்தால்‌ அதைப்‌ பற்றிய உணர்வு 
கண்களின்‌ வழியாக மூளைக்குச்‌ செல்லும்‌. ... மூளையின்‌ 
செய்கையால்‌ அப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டு 
மென்ற செயல்‌உணர்வு சைகளுக்கு வரும்‌. - அதனால்‌, 
பழத்தை எடுத்துக்‌ கொள்ளும்‌ செயல்‌ நிகழும்‌. மெய்தான்‌ . 
ஆனால்‌ பழம்‌ எதிரிலே இல்லாவிட்டால்‌: அந்தச்‌ "செயல்‌ 


நிகழ முடியாது. 


உயிர்ப்‌ பிராணிகள்‌ இம்மாதிரியான புலன்‌ உணர்வின்‌ 
விளைவாகவே செயல்‌ புரிகிற தில்லை. பின்னால்‌ ஏற்படப்‌. 
போகும்‌ ஒரு நிலைமையை உத்தேசித்தும்‌ அவைகள்‌ காரியம்‌ 
“செய்கின்‌ றன. இனப்‌ பெருக்கத்தை எடுத்துக்‌ கொள்வோம்‌. 
மூட்டை இடுவதற்குப்‌ பல காட்களுக்கு முன்பே காக்கை 
கள்‌ கூடு கட்ட ஆரம்பிக்கின்றன. குயில்கள்‌ கூடு கட்டா 
விடினும்‌, தாமிட்ட முட்டைகளைத்‌ தந்திரமாகக்‌ காக்கைக்‌ 
கூடுகளிலே .. வைக்கின்றன. இம்மாதிரி செய்கைகள்‌ 
எல்லாம்‌ பூலன்‌ உணர்வால்‌ ஏற்பட்டவையல்ல. இவை 
இயல்பூக்கமாகச்‌ செய்தவையாகும்‌. ர 


- எதிர்காலத்தில்‌ வீளவனவற்றை எண்ணப்‌ பார்த்து 
மனிதன்‌ பல காரியங்களைச்‌ செய்கிறான்‌. அவன்‌ பல நரல்‌ 
களைக்‌ கற்றுத்‌ தேர்ந்து பட்டம்‌. பெற முயல்கிருன்‌.. அப்‌ 
படிப்‌ பட்டம்‌ பெறுவதால்‌ விளையப்‌ போகும்‌ நன்மையை 
உத்தேசித்தே அவன்‌ பெருமுயற்சி எடுத்துக்‌ கொள்ளு 
கிறுன்‌. பின்னால்‌ வரப்போவதை முன்னாலேயே எதிர்‌ 
பார்க்கும்‌ தன்மையானது புலன்‌ உணர்வால்‌ - ஏற்படும்‌ 
செயலாகாது. . அவ்வாறு எ.ர்பார்க்கக்‌ கூடிய இறமைக்கு 
மனமே காரணமாக்‌ இருக்க வேண்டுமென்று ஏற்படுகிறது. 


மளமே பொய்யர்‌ ? 9 


இனிமேல்‌ வரப்போவதை எதிர்பார்த்துக்‌ காரியம்‌ 
(செய்வது போலவே : இறந்த கர்லத்தில்‌ ஈடைபெற்ற சம்‌ 
பவங்களை ஞாபகத்தில்‌ கொண்டு காரியம்‌ செய்வதும்‌ மனத்‌ 
தின்‌ தன்மையாகும்‌. மனம்‌ என்ப தொன்றில்லாவிட்டால்‌ 
ஞாபக சக்தி எவ்வாறு உண்டாகிற தென்பதை எளிதாக 
விளக்க முடியாது. ஈடத்தைக்‌ கொள்கையர்‌ அதற்கும்‌ 
ஒரு வகையான விளக்கம்‌ கூறுகிறார்கள்‌. ஆனால்‌ அது 
ம, ற்றிலும்‌ பொருத்தமானதாகத்‌ தோன்‌ றவில்லை. 


-இடீரென்று ஒரு புலி எதிர்ப்பட்டால்‌ பயமெனும்‌ உள்‌ 
ளக்‌ இளர்ச்சி (9௦14௦) உண்டாகிறது. அந்த உள்ளக்‌ 
கிளர்ச்சிக்கு எதிரே தோன்றும்‌ புலியே காரணம்‌. நடத்‌ 
தைக்‌ கொள்கையர்‌ கொள்கைப்படி மனமென்ப தொன்‌ 
நில்லாமலேயே இதை நாம்‌ புரிந்துகொள்ளலாம்‌. ஆனால்‌ 
பயக்‌ கிளர்ச்சிக்குக்‌ காரணமாக ஏ.திரிலே ஒன்றுமில்லாத 
போதும்‌ பல சமயங்களில்‌ பயம்‌ உண்டாகிறது. இறந்த 
பண்டிதர்கள்‌ அடங்கிய சபையிலே அடுத்த வாரம்‌ கரன்‌ 
பேச... ஏற்பாடாகிறது என்று வைத்துக்கொள்வோம்‌; 
எனக்கு இப்பொழுதே பயம்‌ உண்டாகிறது. கவலை பிறக்‌ 
இறது. அந்தச்‌ சபையீலே பண்டிதர்களில்லாமல்‌ இளம்‌ 
மாணவர்கள்‌ ம்ட்டும்‌ இருக்கிறார்கள்‌ என்று வைத்துக்‌ 
கொள்ளுவோம்‌: எனக்குப்‌ பயக்‌ கிளர்ச்சியே தோன்றுவ 
தில்லை. : மகிழ்ச்சியே பிறக்கிறது. பின்னால்‌ வரப்போகும்‌ 
இந்த நிலமை இப்பொழுதே எனக்குப்‌ பயத்தையோ 
ம௫ழ்ச்சியையோ அளிக்கின்றது. மனம்‌ , என்பதொன்‌ . 
நில்லாவிட்டால்‌ இது சாத்தியமாகாதென்று நிச்சயமாகக்‌ 
கூறலாம்‌. 


மெதீடூகல்‌ காலைசவிடு என்ற மனத்‌ தத்துவர்‌ மனம்‌ 
என்ப தொன்றுண்டு என்பதை விளக்க ஒரு அழகான்‌ 
உதாரணம்‌ காட்டுகிறார்‌ : ஒருவருக்கு, * உமது. மீகன்‌ - 
இறந்து விட்டான்‌ ' என்று தந்தி வருகிறது.. உடனே 5 


1௦ மனம்‌ எனும்‌ மாயக்‌ குரங்கு 


அவர்‌ மூர்ச்சித்து வீழுகறார்‌. பிறகு ஒருவாறு சுய உணர்வு 
பெற்று எழுந்‌இருந்தாலும்‌ அவருடைய பிற்கால வாழ்க்‌ 
கையே மாறுபட்டு விடுகிறது. ஆனால்‌ அதே சமயத்தில்‌. 
அருகிலிருந்து அந்தத்‌ தந்தியைப்‌ படித்த மற்றொருவருக்கு 
இவ்வித மாறுதல்கள்‌ ஏற்படுவதில்லை. முன்னவரிடம்‌ 
சிறிது அனுதாபம்‌ காட்டுவதோடு அவர்‌ உள்ளக்‌ இளர்ச்சி 
நின்றுவிடுகிறது. ஓரே தந்தி வேறுவேறுன உள்ளக்‌ 
கிர்ச்சிகளுக்குக்‌ காரணமாக இருக்க வேண்டுமானால்‌ அத்‌. 
தந்தியில்‌ கண்டுள்ள சொற்களின்‌ பொருளை வேறு வேருக 
அறிந்துகொள்ளக்‌ கூடிய ஒரு சக்தி இருக்க வேண்டும்‌. 
அந்தச்‌ சக்திக்கு நிலைக்களனாக இருப்பதுதான்‌ மனம்‌. 
எதிரிலே ஒரு திரையும்‌ பல வர்ணங்களும்‌ இருப்பதாக 
வைத்துக்கொள்வோம்‌. அவைகள்‌ ஒரு வகையான உணர்ச்‌ 
சியை கமக்குத்‌ தருகின்றன. ஆனால்‌ தரையிலே வர்ணம்‌. 
களை ஏற்றவாறு தீட்டிவிட்ட பிறகு வர்ணங்கள்‌ - என்றும்‌ 
திரை என்றும்‌ தனித்தனி உணர்ச்சி மறைந்து ஒரு அழகய- 
கங்கையின்‌ உருவம்‌ தென்படுிறது. அவளுடைய 
உணர்ச்சிகளும்‌ தோன்றுகன்‌ றன. 
முன்பு கண்ட வர்ணங்களே அந்த ஓவியத்தில்‌ இருக்‌. 
கின்றன. இவ்வாறு வர்ணங்களை ஒழுங்கு சேர்த்து ஓரே 
பொகுளாகப்‌ பார்க்கும்‌ சக்தி நமக்கிருக்கன்றது. அந்தச்‌ 
சக்தியைப்‌ பற்றி எண்ணும்‌ காலத்தில்‌ மனம்‌' என்ட 
தொன்று இருக்க வேண்டுமென்று தோன்றுகிறது. 
மேலே கூறியவற்‌்றிலிருந்து உடலும்‌ மூளையும்‌ அல்லா 
மல்‌ சூக்குமமாக மனம்‌ ஒன்று இழுக்கின்‌ றதென்று தெளி 
வாகும்‌. மூளைக்கும்‌ மனத்‌ திற்கும்‌ நெருங்கிய தொடர்பிருக்‌ 
தாலும்‌ மூளை வேறு ; மனம்‌ வேறு. மூளைக்கு அடங்காமல்‌. 
வேலை .செய்வது மனம்‌. விமானத்தின்‌ சாரதி எவ்வாறு” 
அதன்‌ எந்திரங்களைத்‌ தன்னிஷ்டப்படி இயக்குவானோ- 
: அதுபோலவே உடலிலுள்ள உறுப்புக்களைப்‌ எயகதக. 


மனமே பொய்யா ? 17 


அளவிற்கு மனம்‌ இயக்குகின்றது. மனம்‌ வேகம்‌ நிறைட்‌. 
தது: ஓன்றாக இணைத்து கோக்க வல்லது; எதிரே உள்ள 
.நிலைமையால்‌ ஏற்பட்ட உணர்விற்கேற்பச்‌ செயல்‌ புரி 
தோடு எதிர்காலத்தையும்‌ மறைந்த காலத்தையும்‌ எண்‌ 
ணிச்‌ செயல்‌ புரியக்‌ கூடியது. மனம்‌ கற்பனை செய்யும்‌ 
ஆற்றலும்‌ வாய்ந்தது. , இம்மனமே மனிதனுக்குத்‌ தனிச்‌ 
சிறப்பை அளிக்கின்றது. 


௨. மாயக்‌ குரங்கு 


10னம்‌ ரொம்பப்‌ பொல்லாதது என்பதற்கு ஒரு 
உதாரணம்‌ காட்டுக றன்‌- ஒருவ னுக்கு ஏதாவது ஓன்றின்‌ 
மேல்‌ விருப்பமிருக்கும்‌. ஆனால்‌ அவன்‌ அந்த விருப்பத்தை 
நிறைவேற்றிக்‌ கொள்வதைப்‌ பிறர்‌ உணர்ந்தால்‌ அவனைப்‌ 
பற்றிக்‌ குறைவாக எண்‌ ணுவார்கள்‌. இது அவனுக்குத்‌ 
தெரியும்‌. இருந்தாலும்‌ அந்த ஆசை மட்டும்‌ வீடாது. 
அந்த நிலையிலே அவன்‌ தன்னை. அறியாமலேயே தனது 
செய்கையை .மற்.றவர்கள்‌ ' ஆமோதிக்க வேண்டுமென்று 
'எற்றுக்கொள்ளக்‌ கூடிய ஏதாவது ஒரு காரணம்‌ கற்பிக்‌ 
கத்‌ தொடங்குவான்‌. அவனுடைய மனம்‌ இந்த வேலையைச்‌ 
செய்கிறது. அவன்‌ தெரிந்தே காரணம்‌ கண்டு பிடிக்கலாம்‌. 
அல்லது அவன தியாமலேயே இந்தக்‌ காரணம்‌ கண்டு 
பிடிக்கும்‌ வேலை நடக்கும்‌. அவனுக்கே இந்த ரகசியம்‌ 
தெரியாது. மனம்‌ தந்திரமாக இதைச்‌ செய்துவிடும்‌. அவ 
னும்‌ அது சரியான காரணந்தான்‌ என்றும்‌ அதனாலேயே 
௮க்காரியத்தைச்‌ செய்வதாகவும்‌ நிச்சயமாக ஈம்புவான்‌- 
ஒரு குடிகாரனை எனக்குத்‌-தெரியும்‌. அவன்‌ கள்ளைக்‌: 
குடிப்பதற்குக்‌ காரணமாகத்‌ தனக்குள்ள ஒரு கோயைப்‌ 
பற்றிக்‌ கூறுவான்‌. கள்ளைக்‌ குடிக்காவிட்டால்‌. வயிற்று 
- வலி நீங்குவதில்லையாம்‌. எத்தனையோ மருந்துகளை யெல்‌ 
லாம்‌ சாப்பிட்டுப்‌ பார்த்தும்‌ இந்த கோய்‌ குணமடைய 
வில்லை. கடை சியில்‌ இந்த மருந்துதான்‌ குணம்‌ கொடுக்கிற 
தாம்‌. கள்ளைக்‌ குடித்துக்‌ கொண்டிருந்தால்‌ வயிற்‌.றுவலியே்‌ 
அவனுக்கு வருவதில்லை. 
த கள்ளைக்‌ குடிப்பதால்‌ தனக்குச்‌ சமூகத்தில்‌ தாழ்வு. 
ஏற்படும்‌: என்று அவன்‌ . அறித்திருக்கிறுன்‌. இருந்தாலும்‌ 


மாயக்‌ குரங்கு 13 


அந்த ஆசைமட்டும்‌ அவனை .விடுவதாகக்‌ காணாம்‌... 
அதனால்‌ அவனுடைய மனம்‌ இந்தமாதிரி ஒரு காரணத்தை 
அவன நியாமலேயே கற்பித்துக்‌ கொடுத்திருக்கிறது. ௮௩. 
தக்‌ காரணம்‌ முற்றிலும்‌ சரியென்று அவனே சம்புஒருன்‌. 

இவ்வாறு நிகழ்வதில்‌ அவன்‌ தன்‌ காரணத்தைச்‌ 
'சரியானதென்று நம்புவதோடு இன்னும்‌ ஒரு ஆச்சரிய 
மென்னவென்றால்‌ உடல்‌ நிலையும்‌ பல சமயங்களில்‌ அதற்‌ 
கேற்றவாறு அமைந்து விடுகிறது. கள்ளைக்‌ குடிக்கா 
வீட்டால்‌ வயிற்றுவலியே அவனுக்கு வந்து விடுகிறது] 

ஒரு சங்கத வித்வான்‌ தனது கச்சேரிக்குக்‌ கூட்டம்‌ 
வராததற்குக்‌ கீழ்வருமாறு காரணம்‌ சொன்னார்‌. :*இன்‌ 
றைக்குக்‌ குதிரைப்‌ பந்தயமல்லவா ? அதனால்‌ எல்லோரும்‌ - 
அங்கே போயிருப்பார்கள்‌ '* என்றார்‌ அவர்‌. உண்மையில்‌ 
அவருடைய கச்சேரி மக்களுக்குப்‌ பிடிக்கறதில்லை என்கிற 
விஷயம்‌ அவருக்குத்‌ . தெரியும்‌. அதை மறைப்பதற்காக 
அவர்‌-தெரிந்தே இந்தக்‌, காரணத்தைக்‌ கற்பித்திருக்கிறார்‌. 

இம்மாஇரி அறிந்தோ அறியாமலோ காரணம்‌ கற்பிக்‌ 
கும்‌ செயலுக்கு அறிவுப்‌ பொருத்தந்‌ தேடல்‌ (%க14௦08- 
15க1ம௦ய.) என்று பெயர்‌. ஆனால்‌ மேலே கூறியதுபோல 
அறிவுப்‌ பொருத்தந்தேடல்‌ என்பது அவ்வளவு எளிமை 
யானது மல்ல. அது இன்னும்‌ சிக்கலானது: மனத்திலே 
ஆழ்ந்து பதிந்து கடக்கும்‌ ஏதோ ஒரு உணர்ச்சியாலும்‌ : 
இது ஏற்படலாம்‌. வீட்டின்‌ உட்புறச்‌ சுவரில்‌ ஒட்டுவதற்‌ . 
காக ஒருத்தி சிறப்பு நிறக்‌ காகிதம்‌ வாங்க விரும்பியதை 
அவள்‌ கணவன்‌ ஆட்சேபித்தானாம்‌.. “சிவப்பு நிறமான 
சுவர்க்‌ காதம்‌ கண்ணுக்குத்‌ தொந்தரவு கொடுக்கிறது”: 
என்று அவன்‌ காரணம்‌ கூறினான்‌. அவன்‌. கூறிய 
காரணத்தை .நன்கு ஆராய்நீது பார்த்தபோது அவன்‌ 
சிவப்பு வர்ணத்தை வெறுத்ததற்கு உண்மையான கார 
ணம்‌ தெரிந்தது. சிறு வயதிலே அவன்‌ பள்ளியில்‌ படித்‌ 
துக்கொண்டிருந்தபோது ஒருசமயம்‌ தண்டனை பெறுவதற்‌ 


1 மனம்‌ எனும்‌ மாயக்‌: குரங்கு ' 


கரகத்‌ தலைமையாசிரியரின்‌ அறைக்குச்‌ செல்லவேண்டி 
பநிருந்தது. அப்போது அந்த அறைக்குச்‌ சிவப்பு: நி.றச்‌ 
சுவர்க்‌ காகிதம்‌ ஒட்டி யிருந்தது. அந்த நிறம்‌ அவன்‌ சிறு 
வயதிலே பெற்ற தண்டனையின்‌ வேதனை உணர்ச்சியை 
மேலெழுந்து தேரன்‌ றும்படி. செய்வதே அவன்‌ அதை 
வெறுப்பதற்கு உண்மையான காரணம்‌ என்றும்‌, கண்‌ 
ணுக்குத்‌ தொந்தரவு கொடுக்கின்றது என்பது அறிவுப்‌ 
'பொருத்தந்தேடல்‌ ௨ என்றும்‌ பிராய்டு என்ற மனத்‌ தத்துவர்‌ 
கூறுகிறார்‌. 

இந்த உணர்ச்சி இதுவரையில்‌ எங்கிருந்தது ? அவ 
னுக்கு இதைப்பற்றி ஈல்ல ஞாபகங்கூட இல்லையே? 
அவ்வாறிருக்க அந்த உணர்ச்சி எங்கே பதுங்கிக்‌ கடந்தது? 
இப்பொழுது அது எப்படி. மேலே வந்தது? இவற்றையெல்‌ 
.லாம்‌ தெரிந்து கொள்வதற்கு முதலில்‌ மனத்தின்‌ அமைப்‌ 
பைப்‌ பற்றி 'இன்னும்‌ சற்று விரிவாக அறிந்து கொள்ள 
"வேண்டும்‌. 

அறிவுப்‌ பொருத்தந தேடுவதிலே மற்ளொரு வகையு 
முண்டு. 

ராமு கணக்குப்‌ பரீட்சையிலே வெற்றி பெறவில்லை. 
“ஏண்டா இப்படி ஆயிற்று?” என்று கேட்டால்‌,. “அது 
என்‌. குற்றமல்ல: கணக்காசிறியர்‌ சரியாகக்‌ கற்றுக்‌ 
கொடுக்கவில்லை” ஏன்று அவன்‌ பதில்‌ சொல்லுகிரான்‌. 
தான்‌ சொல்லுவது சரியான காரணம்‌ என்றுகூட அவன்‌ 
அனைத்துக்‌ கொண்டிருக்கிறான்‌. 

எனக்குத்‌ தெரிந்த இளங்‌ கவிஞர்‌. ஒருவர்‌ தமது 
பாடல்களைப்‌ பத்திரிகையாசிரியர்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளாத 
பதற்கு அடிக்கடி ஒரு காரணம்‌ சொல்லுவார்‌. “*இந்த 
ஆசிரியர்களுக்கு உண்மையான கவிதையை அறிந்து 
கொள்ளத்‌ தெரியவே தெரியாது- எல்லோரும்‌ ரகத்‌” 
தன்மையே இல்லாதவர்கள்‌” என்று அவர்‌ ஆத்திரத்தோடு 
பேசுவார்‌. 


மாயக்‌ குரங்கு 35 


இவ்வாறு குற்றத்தைப்‌ பிறர்மேல்‌' ஏற்றிச்‌ சொல்லு 
வதற்கு. மனத்‌ தத்துவத்திலே விட்சேபம்‌ என்ற பெயர்‌ 
வழங்குகிறது. விட்சேபத்திற்கும்‌ . அறிவுப்‌ பொருத்தம்‌ 
தேடலுக்கும்‌ நெருங்கிய தொடர்பு உண்டு. பல சமயங்‌ 
களிலே இரண்டையும்‌ பிரித்துப்‌-பார்ப்பதுகூடச்‌ சிரமமாக 
இருக்கும்‌. 

இந்த. இரண்டு தன்மைகளுக்கும்‌ அடிப்படையான 
காரணம்‌ ஓன்றுதான்‌. தன்னைப்‌' பற்றிப்‌. பிறர்‌ இழி 
வாகக்‌ கருதக்கூடாது என்ற எண்ணமே இங்கே : வேலை 
செய்கிறது. மனத்தின்‌ மாயச்‌ செயல்களில்‌ இதுவும்‌ ஓன்‌ று. 
ஆதலால்‌ அந்த மனத்தைப்பற்றி இன்னும்‌ சற்று விரி 
வாகத்‌ .தெரிந்துகொள்ள வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ 
அதன்‌ மாயத்தைப்‌ பற்‌றி ஓரளவு. நன்கு புரிந்துகொள்ள 
முடியும்‌. இதை அடுத்த பாகத்தில்‌ கவனிப்போம்‌. 





5. மனம்‌ 37 


இன்‌ மறைந்து நிற்கும்‌: பாகம்தான்‌ அது. கடலின்‌ விசால 

மான மேற்பரப்பை மனம்‌ என்று சொன்னால்‌ அப்பரப்பின்‌ 
&ீழ்‌ ஆழ்ந்து மறைந்து நிற்கும்‌ நீர்ப்பரப்பை மறைமனம்‌ 
எனலாம்‌. இரண்டும்‌ வேறல்ல; ஒன்றேதான்‌. 


கடலின்‌ ஆழத்திலுள்ள தண்ணீர்‌ சதா மேலே வந்து 
மேற்பரப்பின்‌ உஷ்ணத்தை மாற்றுகிறது. அதுபோலவே 
மூறைமனமும்‌ நமது எண்ணம்‌, செய்கை முதலியவைகளை 
மாற்ற முயலுகிறது. ட 


மறைமன ஆராய்ச்சியைக்‌ கொண்டு ஒருவனுடைய 
நடத்தைக்குக்‌ காரணம்‌ கண்டு பிடிக்கிறார்கள்‌. குழந்தைப்‌ 
பருவத்தில்‌ அடக்க வைக்கப்பட்ட பல ஆசைகளும்‌ 
உணர்ச்சிகளும்‌ மறை மனத்தில்‌ பதிந்து பிற்காலத்தில்‌ பல - 
வகையான செய்கைகளுக்குக்‌ காரணமாகின்றன. அவை 
களே ஒருவனுடைய தன்மையையும்‌ அமைக்கின்றன. 
ஆதலினாலேதான்‌ மறை மனத்தைப்‌ பற்றி முதன்‌ முதலில்‌ 
விரிவான ஆராய்ச்சி செய்த சிக்மண்ட்‌ பிராய்டு என்ற 
வியன்னா நகரத்து வைத்தியர்‌ குழந்தைப்‌ பருவத்திலேயே 
ஒருவனுடைய .பி.ந்கால வாழ்க்கை அமைப்பு நிர்ணயமாகி 
விடுகிறதென்று சொல்‌லுகருர்‌. 5 


மனப்போக்கு இஷ்டம்போல -மாறிமாறி அமைவ 
தொன்நல்ல: அது பழைய உணர்ச்சிகளையும்‌ அனுபவங்‌ 
களையும்‌, இரு கரைகளாக உடைய ஓடை போன்றது. 
அவற்றிற்கு அடங்கத்தான்‌ அது -பொதுவாகச்‌ செல்லு 
இன்றது. மனத்‌ $தின்‌. இரு அம்சங்களான வெளி மனமும்‌ 
மறை மனமும்‌' ஒன்றை, யொன்று வாழ்க்கை முழுதும்‌ 
பாதிக்கின்‌ றன. அதன்‌ பயனாக ஒருவனுடைய நடத்தையும்‌ 
குணமும்‌ அமைகன்‌ றன. 

மழை மனத்தில்‌ மனித ஜாதியின்‌ அனுபவத்தால்‌ வந்த 


சில உணர்ச்சிகளும்‌ தனி மனிதனுடைய . அ௮னுப்வத்தால்‌ 
மஃ9 


18 மனம்‌ ஏனும்‌ மாயக்‌ குரங்கு 


சில: உணர்ச்சிகளும்‌ இருப்பதாக டாக்டர்‌ யுங்‌' அபிப்பிரா.. 
யப்படுகிருர்‌. முதல்‌ வகையில்‌ இயல்பூக்கங்களும்‌. மனித 
வர்க்கத்துக்கே பொதுவான ஆசைகளும்‌: அடங்கி. இருக்‌ 
இன்றன. மிருகம்‌ முதலிய பி .றவிகளுக்கும்‌ பொதுவானவை 
இலவும்‌ உண்டு. காதல்‌ உணர்ச்சி இயல்பாக உள்ளது. 
அதுபோலவே பய உணர்ச்சியும்‌. இவையெல்லாம்‌ பொது 
வாக எல்லோருக்கும்‌ ஏற்பட்டவை. இந்த இயல்பூக்கங்‌ 
களைப்‌ பற்றி வேறு பகுதியில்‌ தனியே ஆராய்வோம்‌. 


இவற்றுடன்‌ . பிறப்பிலிருந்து ஏற்பட்ட அனுபவங்‌ 
களும்‌ உணர்ச்சிகளும்‌ ம்ஹழை, மனத்தில்‌ நின்று ஒவ்வொரு 
மனிதனையும்‌ அமைக்கின்றது. அவ்வுணர்ச்சிகளைப்‌ பற்றி 
இன்று நமக்கு ஞாபகம்‌ இருக்காது. என்றாலும்‌ அவையே 
நம்மை ஆட்டி. வைக்கின்‌ றன. 


நாம்‌: பல: பல எண்ணுகிறோம்‌; ஆசைப்படுகிறோம்‌. 
ஆனால்‌ அவற்றையெல்லாம்‌ காரியத்தில்‌ செய்து . நிறை 
வேற்றிக்கொள்ள முடி௫றதில்லை. சிலவற்றை நிறைவேற்ற 
வேண்டிய ஆற்றல்‌ இருக்காது. சிலவற்றை நிறைவேற்றச்‌ 
சமூகம்‌ இடம்‌ கொடுக்காது. - சமூக விதிகள்‌ ஒரு பக்கம்‌ ; 
நீதி நெறிகள்‌ ஒரு பக்கம்‌; மதம்‌ ஒரு பக்கம்‌--இவையனைத்‌ 
தும்‌ சேர்ந்து ஈமது ஆசைகளையெல்லாம்‌ நிறைவேற்றிக்‌ 
கொள்ள 'இடம்‌ கொடுப்பதில்லை. அதனால்‌ பல எண்ணங்‌ 
களையும்‌ ஆசைகளையும்‌ நாம்‌ கைவிடவேண்டி'யிருக்கிறது. 
சிலவற்றை அடக்கிக்கொள்ள வேண்டி. யீருக்கறது. 


. இப்படி அடக்கப்பட்ட எண்ணங்களும்‌: ஆசைகளும்‌ 

_ மறை மனத்தில்‌ பதிந்து வெவ்வேறு வகைகளில்‌ ஈமக்கே 

தெரியாமல்‌ வெளியாகின்றன. விநோதமாக கடந்து 

கொள்ளுதல்‌, பெயர்களையும்‌ ஊர்களையும்‌ மறந்து விடுதல்‌, 

காரணமில்லாம்ல்‌ பயமடைதல்‌ முதலானவைகள்‌ இதனால்‌ 
ஏற்படுகின்‌ றன- ்‌ 


மறை மனம்‌ ப 19 


.... பிறருடைய குற்றங்களையே எப்பொழுதும்‌ பேசுவது 
சிலருடைய இயல்பாக இருக்கின்‌ றது. சிலர்‌ மற்றவர்கள்‌ 
சாதித்த கல்ல காரியங்களைப்பற்றி : ரிக லேசாகப்‌ பேசு 
வார்கள்‌. சிலர்‌ தாம்‌ மேற்கொண்ட காரியங்கள்‌ கைகூடாத 
காலத்தில்‌ பிறர்மேல்‌ பழி சுமத்துவார்கள்‌. இவைகளெல்்‌ 
லாம்‌ மறை மனக்‌ கோளாறுகள்‌. 


. லறிடம்‌: ஏதாவது ஒரு வகையில்‌. குறைபாடிருக்கலாம்‌. 
உடல்‌. .;தோற்றம்‌, அறிவுத்‌ திறமை, ஒழுக்கம்‌ இவை 
போன்றவற்றில்‌ குறையுள்ளவர்கள்‌ சமூக சேவை போன்ற 

“ஏதாவது ஓரு துறையில்‌ ஈடுபட்டு அதில்‌ உயர்வடைய 
மூயல்வார்கள்‌. காதல்‌ வாழ்க்கை கைகூடாத பலர்‌ இலக்‌ 
இயம்‌; ஓவியம்‌, இசை, விஞ்ஞானம்‌, மதம்‌ முதலிய துறை 
களில்‌ . இறந்தோங்கி யிருக்கிறார்களென்று சிக்மண்ட்‌ 

- பிராய்டு எடுத்துக்‌ காண்‌ பிக்கிறார்‌. 

தானே பெரியவன்‌ என்று' நிலைகாட்ட வேண்டும்‌ என 
ஒவ்வொருவனுக்கும்‌ ஆசையுண்டாகிறது. ஆனால்‌. அந்த 
ஆசை நிறைவேறாமல்‌ பலருடைய: மனத்தில்‌ அடங்கிக்‌ 
இடக்கிறது. . மறை மனத்தில்‌ அதனால்‌ பல கோளாறுகள்‌ 
உண்டாகின்‌ றன.. பொருமை, கொடுமை, ஆூற்றுதல்‌, 
அனாவசயமாகச்‌ சண்டையிடல்‌, சிடுமூஞ்சித்தனம்‌ முதலி 
யவை இதன்‌ விளைவாகப்‌ பிறக்கின்‌ றன. 


-.. தன்கு. படிக்காத மாணவனுக்குப்‌ பரீக்ஷையன்று 
கொடிய தலைவலி வந்துவிடுகிறது. பொய்த்‌ தலைவலியல்ல:;. 
உண்மையாகவே தலைவலி. - அ௮ம்மாணவனுக்கே அதன்‌ 
காரணம்‌ தெரியாது. 


மேற்கூறியவை யெல்லாம்‌ அந்தப்‌ பொல்லாத மழை: 
மனத்தின்‌ வேலை. இதை ஈன்கறிந்து கொண்டால்‌ அதனால்‌ 
பெறிய - நன்மையுண்டாகும்‌. ஆசைகளை அடக்கி நக்க 
முயலாமல்‌ அவற்றை உயர்‌ மடை மாற்றம்‌ செய்து 


20- மனம்‌ ஏறும்‌ மாயக்‌ குரங்கு. 


விட்டோமானால்‌ அப்பொழு து இவைபோன்ற விரும்பத்‌ 
தகாத கோளாறுகள்‌ ஏற்படா. ஆசைகள்‌ எல்லாவற்றை 
யும்‌ அடையமுடியாது. சிலவற்றை அடைய யத்தனிப்பதும்‌ 
சமூகத்திற்குத்‌ தீங்காக முடியலாம்‌. ஆதலால்‌ அவைகளை: 
வேறு வழியில்‌ திருப்பித்‌ தனக்கும்‌ சமூகத்திற்கும்‌ ஈன்மை. 
யாகச்‌ செய்து கொள்வதே அறிவுடைமையாகும்‌. இவ்வாறு 
உணர்ச்சிகளை வேறு வழியில்‌ இருப்புவதற்குத்தான்‌ உயர்‌ 
மடை மாற்றம்‌ செய்தல்‌ என்று பெயர்‌. 
இதற்கு மறை மனத்தைப்‌ பற்றிய “ஆராய்ச்சியும்‌ 

அறிவும்‌ பெரிதும்‌ உதவி புரிகின்‌ றன, 

மறை மனத்தைப்பற்றி மாறுபட்ட பல கருத்துக்களி 
ருக்கின்றன. அவைகளைப்‌ பற்றி அடுத்த பகுதியில்‌ 
க்வனிப்போம்‌. 





28 மனம்‌ எனும்‌ மாயக்‌ குரங்கு 


மறை மனத்தைப்பற்‌,றி விரிவாக ஆராயத்‌ தொடங்‌ 
கவே பல புதிய விஷயங்கள்‌ வெளியாயின. மறை: மன 
ஆராய்ச்சியே தனிப்பகுதியாகப்‌ பிரிய ஆரம்பித்தது. 
பிராய்டு அதற்கு மனப்‌ பகுப்பியல்‌ (178௭0௦ - - ஊம்பு) 
எனப்‌ பெயரிட்டார்‌. 


மறை மனத்தைப்‌ பற்றிய உண்மை தெரிந்தது முதல்‌ 
மனத்தத்துவ சாஸ்திரத்திற்கு ஒரு தனி உயர்வு பிறக்‌ 
இருக்கறது. மனிதனுடைய நடத்தைக்கு முக்கிய காரண 
“மாரக இருப்பது இம்‌ மறை மனமே என்பது சிலருடைய 
கருத்து. மனம்‌ ஒரு பனிக்குன்று போன்றதென்று அவர்‌ 
கள்‌ கூறுகிறார்கள்‌. பனிக்குன்று: கடலிலே மிதக்கும்போது 
அதன்‌ ஒரு சிறு பகுதி மட்டுமே வெளியில்‌ தோன்றும்‌. மற்ற 
பாகமெல்லாம்‌ நீர்‌ மட்டத்திற்கு உள்ளே மறைந்திருக்கும்‌. 
அதுபோலவே மனத்தின்‌ ஒரு பகுதிதான்‌. வெளிப்படை 
யாகத்‌ தோன்றி வெளி மனமாக இருக்கிறதென்றும்‌, மற்ற 
பகுதி மறைந்து நின்று மறை மனமாக இருக்கிறதென்றும்‌ 
அவர்கள்‌ விளக்கஞ்‌ செய்கிறார்கள்‌. இப்படி மனத்தின்‌ 
பெரும்‌. பகுதி மறைந்திருந்தாலும்‌ அப்பகு திதான்‌ ஆதிக்கம்‌ 
செலுத்துகிறது. 
சிக்மண்ட்‌ பிராய்டும்‌ அவரைப்‌ பின்பற்றுவோரும்‌ 
கூறுவதாவது:--வெளி மனத்தால்‌ நினைப்பலையெல்லாம்‌ 
மறை மனத்தால்‌ பாஇக்கப்படுகின்றன ; ஆனால்‌ அவை 
எவ்வாறு பாதிக்கப்படுகன்றன என்பதை அறிந்து 
கொள்வது வெகு அருமை. 


பிராய்டின்‌ கருத்துக்களை எல்லா மனத்‌ தத்துவர்களும்‌ 
ஏ.ற்றுக்கொள்வதில்லை. மனப்‌ பகுப்பியலார்களிலும்‌ இலர்‌ 
அவற்றைப்‌ ரணமாக ஒத்துக்கொள்வதில்லை. ஆல்பிரட்‌ 
ஆட்லர்‌, டாக்டர்‌ ௪. யுங்‌ என்ற மனப்‌' பகுப்பியலார்‌ 
அவர்களில்‌ முக்கெமானவர்கள்‌. 


மாறுபட்ட கருத்துக்கள்‌ 33 


பொதுவாக சமூகத்தால்‌: ஏற்றுக்கொள்ளப்படாத 
உணர்ச்சிகளும்‌, காம இச்சைகளுமே மறை மனத்தில்‌ 
அழுந்திக்‌ இடப்பதாகப்‌ பிராய்டு கூறுகிறார்‌. அவ்வுணர்ச்சி 
கள்‌ மேலெழுந்து ஆதிக்கம்‌ செலுத்த முயல்கின்றன வென்‌ 
றும்‌ மனிதன்‌ அவற்றை அடக்க முயல்வதால்‌ மனத்தில்‌ 
ஒரு போராட்டம்‌ கிகழ்கன்றதென்றும்‌ அதன்‌ விளைவின்‌ 
. படி அவனுடைய தன்மையும்‌ ஈடத்தையும்‌ அமைகின்றன 
வென்றும்‌ அவர்‌ விளக்கம்‌. செய்கிறார்‌... ஆட்லர்‌ கூறுவது 
வேறு. அவர்‌ கூறுவதாவது : ஒவ்வொரு மனிதனுக்கும்‌ 
தாரன்‌ ஏதாவதொரு. துறையில்‌ தலைமை ஸ்தானம்‌ வகிக்க 
வேண்டுமென்ற: ஆர்வம்‌ இருக்கின்றது. அந்த ஆர்வமே 
அவனுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்‌ 
- வதற்கு வேண்டிய சக்தியைக்‌ கொடுக்கின்றது. அதன்‌ 
மூலம்‌ அவனுடைய தன்மையும்‌ நடத்தையும்‌ அமைகின்‌- 
றன. டெமாஸ்தனிஸ்‌ முதலில்‌ இக்குவர்யராக இருந்தார்‌. 
ஆனால்‌ - பெரிய பேச்சாளராக வேண்டும்‌ என்று உறுதி 
'யோடு மூனைந்து அதில்‌ வெற்றியுமடைந்தார்‌ என்பது 
யாவரும்‌ அறிந்த விஷயம்‌. இவருடைய சரித்திரம்‌ ஆட்ல 
ரின்‌ கருத்தை மெய்ப்பிக்கத்‌ தக்க சான்றாக இருக்கிறது. 
மனிதனுக்கு ஒரளவு அதிகாரம்‌ செலுத்தக்கூடிய வாய்ப்‌. 
பில்லாவிட்டால்‌ அவன்‌ தாழ்மை உணர்ச்சியால்‌ பீடிக்கப்‌ 
படுகிறான்‌ என்பது ஆட்லரின்‌ கருத்து. 
மனிதனுக்குள்ளே விவரிக்க முடியாத ஓர்‌ உயிர்‌ வேகம்‌ 
இருக்கிறது. அதிலிருந்துதான்‌ பல இயல்புகள்‌ பிறக்கின்‌ 
றன என்பது டாக்டர்‌ யுங்கின்‌ எண்ணம்‌. எல்லாத்‌ துறை 
களிலும்‌ மனம்‌ விரிவடையாமல்‌ ஏதாவது ஒரு துறையில்‌ 
மட்டும்‌ அது வளர்வதாலேயே மறை மனக்‌ கோளாறுகள்‌ 
ஏ.ற்படுவதாக அவர்‌ கருதுகிறார்‌. மக்களை இரு வகையாகப்‌ 
பிரிக்கலாம்‌. உள்ளக்‌ இளர்ச்சி மிகுந்தவர்கள்‌ ஒரு வகை, 
சிந்தனா சக்தி மிகுந்தவர்கள்‌ மற்றொரு வகை. உலகத்திலே 
ஓருவகையான செயல்‌ புரிய உள்ளக்‌ கிளர்ச்சி அதிகம்‌ 


94 மனம்‌ எனும்‌ மாயக்‌ குரங்கு 


வேண்டியிருக்கும்‌ ; மற்றொரு வகையான்‌ செயல்‌ புரியச்‌ 
இந்தனை அதிகம்‌ வேண்டியிருக்கும்‌. ஆதலால்‌ அவற்றிற்கு 
ஏற்றவாறு தன்மை அமைந்த மனிதர்கள்‌. அச்செயல்களை ச்‌ 
செய்யவேண்டும்‌. ஆனால்‌ பல சம்யங்களில்‌ மனிதன்‌ தன்‌ 
்‌ இயல்புக்கு ஒவ்வாத காரியத்தையும்‌ செய்யவேண்டி கேறிடு 
இற்து. அப்பொழுதுதான்‌ அவன்‌ மனத்தில்‌ போராட்டம்‌ 
கேர்க்து' மறைமனக்‌ கோளாறுகள்‌ உண்டாகின்றன்‌. 
மேலும்‌ மறை.மனம்‌ தனிப்பட்ட மனிதனுடைய செய்கை 
களால்‌ மட்டும்‌ அமைவதில்லை என்று யுங்‌. கருதுகிறுர்‌. 
பாரம்பரியத்தா.லும்‌ மறை மனக்‌ கோளாறுகள்‌ உண்டா 
இன்றன என்று அவர்‌ சொல்லுகரும்‌. 

மனப்‌ பகுப்பியலார்களுக்குள்ளே சிறுசிறு கருத்துக்‌ 
களில்‌ மாறுபாடுடைய வேறு சிலரும்‌ இருக்கிறார்கள்‌. இப்‌ 
படிக்‌ கருத்து வேறுபாடுகள்‌ இருப்பினும்‌ மனத்‌ தத்துவ 
ஆராய்ச்சியிலே மனப்‌ பகுப்பியல்‌ ஒரு முக்கியமான முன்‌ 
னேற்றத்திற்குக்‌ காரணமாக இருக்கறதென்பதை யாரும்‌ 
மறுக்கமுடியாது. மனப்‌ பகுப்பியலின்‌ அஸ்திவாரமாக 
வுள்ள கொள்கைகள்‌ உண்மையானவை வயென்பதில்‌ 
யாதொரு ஐயமுமில்லை. 


6. மூன்று பிரிவுகள்‌ 


மானம்‌ என்பது ஒரு பொருளல்ல என்று கண்டோம்‌. 

- அது கைகால்‌ போன்ற ஒரு உறுப்பு அல்ல என்றாலும்‌ 
மனிதனீடத்திலே உள்ள ஒரு முக்கிய அம்சம்‌ என்றும்‌ 

கண்டோம்‌. மனம்‌ என்கிற மாயம்‌ மனிதனுக்குத்‌ தனிச்‌ 

சிறப்பு அளிக்கிறதென்றும்‌, அதை கனவு மனம்‌ (வெளி 

மனம்‌) ஈனவிலி மனம்‌ (மறை மனம்‌) என இரண்டு பிரிவு 

களாகப்‌ பிரிக்கலாமென்றும்‌ கண்டோம்‌. 


்‌ மனத்திலே உண்மையில்‌ இவ்விதமான பிரிவுகள்‌ 
"இல்லை. அது தொழிற்படும்‌ வகையை: அனுசரித்து இப்‌ 
பிரிவினைகள்‌ கூறப்படுகின்‌ றன: ஆராய்ச்சிக்கு எளிதாக 
இருக்கும்‌ பொருட்டு இம்மனத்தை இன்னும்‌ சற்று 
விரிவாக மூன்று பிரிவுகளாகச்‌ செய்யலாம்‌. நனவு மனம்‌, 
நனவிலி மனம்‌ என்ற : இரு பிரிவுகளைப்பற்‌.றி முன்பே 
அறிவோம்‌. அந்த மூன்றாவது பிரிவு என்ன என்பதை 
.இனிக்‌ கவனிப்போம்‌. 


நமக்கு லேசாக அறிமுகமானவர்‌ ஒருவர்‌ பல நாட்‌ 
களுக்குப்‌ பிறகு. வருகிறார்‌. அவருடைய பெயர்‌ சட்டென்று 
ஞாபகத்திற்கு வருவதில்லை. கொஞ்ச நேரம்‌ யோசித்துப்‌ 
பார்க்கிறோம்‌. பல பெயர்களைச்‌ சொல்லிக்கூடப்‌ பார்க்‌ 
கிறோம்‌. “மனத்திலே இருக்கிறது ;. சொல்ல வரமாட்டே. 
இனன்கிறது ” என்றும்‌ சொல்லத்‌ தோன்றுகிறது. பிறகு 
இடீரென்று பெயர்‌ ஞாபகத்திற்கு வந்துவிடுகிறது. ** யார்‌, 
நாராயணசாமியா? வா வா, பார்த்து ரொம்ப காளாகி 
விட்டது” என்று வரவேற்க ஆரம்பிக்கிறோம்‌. 


% மனம்‌ எனும்‌ மரயக்‌ குரங்கு. 


நனவு மனத்திலே அப்பெயர்‌ நின்றிருந்தால்‌. ஞாபகத்‌ 
'திற்குக்‌ கொண்டுவர அவ்வளவு நேரமாகாது. ஆனால்‌ அது: 
நனவிலி மனத்திற்குள்‌ அழுக்திவிட்டதாகவும்‌ கூற முடி 
யாது. ஈனவிலி மனத்தில்‌ அழுக்தியதை அவ்வளவு எளி 'தில்‌ 
வெளிக்‌ கொண்டுவர இயலாது. ஆதலால்‌ இந்த ஷய 
, இடையிலே எங்கேயோ இருந்திருக்க வேண்டும்‌. 


- நேற்று உண்ட சாம்பாரின்‌ பெயர்‌ ஈமது வெளி மனத்‌ 
தில்‌. சாதாரணமாக இருப்பதில்லை. நாம்‌ அதை இப்‌ 
பொழுது நினைத்துக்‌ கொண்டா இருக்கிறோம்‌? தனிப்‌ 
பட்ட விசேஷம்‌ கொண்டதாக ஒருகால்‌ இருந்தால்‌ 
மட்டும்‌ இப்பொழுது அதை நினைத்துக்‌ கொண்டிருப்போம்‌. . 
ஆனால்‌ சாதாரணமாக அந்த நினைவு நனவு மனத்தில்‌ இருப்‌ ' 
பதில்லை. ஆனால்‌ கொஞ்சம்‌ நினைத்துப்‌ பார்த்தால்‌ காம்‌ 
சாப்பிட்ட சாம்பாரின்‌ பெயர்‌ ஞாபகத்துக்கு வந்துவிடும்‌. 

இப்படிக்‌ கொஞ்சம்‌ நினைத்ததும்‌ .ஞாபகத்துக்கு வரும்‌ 
விஷயங்களெல்லாம்‌ ஈனவடி: மனம்‌, இடை மனம்‌ ($0ம்‌- 
0015010058 மாம்ட1) என்னும்‌ பகுதியில்‌ இருப்பதாகக்‌ கூறு 
வார்கள்‌. கனவு மனத்தை ஒட்டியதுபோலவே : உள்ள 
அடிப்பாகம்‌ இது. அதற்கும்‌ கீழே சூழ்ந்திருப்பது மறை: 
மனம்‌. ஆகவே ஆராய்ச்சியின்‌ பொருட்டு மனமானது 
நனவு மனம்‌, ஈனவடி மனம்‌, கனவிலி மனம்‌ என மூன்று 
அம்சங்களாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளது. இவற்றை மனத்‌ 
இன்‌ மூன்று நிலைகள்‌ என்றும்‌ கூறலாம்‌. மனம்‌ என்று 
சாதாரணமாகக்‌ கூறும்போது ஈன்வு மனத்தையே நாம்‌ 
- குறிப்பிடுகிறோம்‌. 


7. ஞாபகமும்‌ கற்பனையும்‌ 


வாழ்க்கையிலே எத்தனை எத்தனையோ சம்பவங்கள்‌ 
நிகழ்கின்றன ; எத்தனை எத்தனையோ அனுபவங்கள்‌, 
“புலன்‌ உணர்ச்சேள்‌: உண்டாகின்றன. அவைகளெல்லாம்‌ 
மனத்திலே எங்கேயோ பதுங்கிக்‌ கஇடக்்‌இன்றன- சில விஷ 
யங்கள்‌ நினைத்த மாத்திரத்திலே ஞாபகத்திற்கு வந்து: 
விடுகின்றன: சில விஷயங்கள்‌ அவ்வளவு விரைவிலே 
நினைவுக்கு வருறதில்லை. சில மறந்தே போகின்றன ;. 
எவ்வளவு நேரம்‌ முயன்று நினைத்துப்‌ பார்த்தாலும்‌ ஞாப 
கத்திற்கு வருவதேயில்லை. 

சென்ற வாரம்‌ செவ்வாய்க்கிழமையன்று சாப்பிட்ட 
பொரியல்‌ அல்லது சாம்பார்‌ ஞாபகத்தில்‌ இருக்கறதா ? 
அது மறந்தே போடுறது. அப்படி மறக்துபோவ, தும்‌ நல்லது. 
தான்‌.. அனாவசியமான பல விஷயங்களை ஞாபகத்தில்‌ 
வைத்திருந்தால்‌ மனத்திற்கு அது வீண்‌ சுமைதானே?: , 

ஆனால்‌ அந்தச்‌ செவ்வாய்க்கிழமையன்று. சாப்பிட்ட , 
சாம்பாரால்‌ வயிற்றுக்‌: கோளாறு ,ஏற்பட்டுத்‌ தொந்தர 
வுண்டாூ யிருந்தால்‌ அந்தச்‌ சாம்பாரைப்‌ பற்றிய நினைவு 
அவ்வளவு சுலபமாக மறந்து போவதில்லை. ** அப்பா, 
அந்தச்‌ சாம்பாரைச்‌ : சாப்பிட்டு என்‌ வயிறு கெட்டுப்‌ 
போச்சு” என்று பலராள்‌ சொல்லிக்‌ கொண்டே யிருக்‌ 
திறோம்‌. 

நமக்குத்‌ துன்பத்தையோ, இன்பத்தையோ அளித்த 
விஷயங்கள்‌ . ஞாபகத்தில்‌ இருக்கின்றன: அவற்றிலு£ங்‌ 
கூடத்‌ துன்பந்‌ தந்த விஷயங்கள்‌ கொஞ்சம்‌ விரைவிலே 
மறந்துபோடின்‌ றன: இன்ப நினைவுகள்‌ நன்கு மனத்திலே 


்‌] மனம்‌ எனும்‌ மாயக்‌ குரங்கு 


பதிந்து நிற்கின்றன: துன்பச்‌ தந்தவை நினைவிலிருந்தாலும்‌ 
அவை இப்பொழுது: கூர்மை மழுங்கி யிருக்கின்றன ; அவற்‌ 
றின்‌ வேகம்‌ வர்வரகி குறைந்து பக்தன்‌. 


ஒருவன்‌ இளமைப்‌ பருவத்திலே "தான்‌ படித்த. பள்‌ 
ஸனிக்கூடம்‌, கல்லூரி ஆூயவற்‌ ற்றைப்‌ பெருமையோடு, 
மஇழ்ச்சியோடு சென்று பார்த்து வருின்றான்‌. அங்கு 
பெற்ற இன்ப அனுபவங்களெல்லாம்‌ அப்பொழுது ஞாப 
கத்திற்கு வருகின்றன. அங்கு பட்ட துன்பங்களெல்லாம்‌ 
மறக்துபோய்‌ விடுகின்‌ றன: நினைவிற்கு வந்தாலும்‌, 
அப்பா, அந்தக்‌ கணக்கு வாத்தியாரா! ரொம்பப்‌ பொல்லா 
தவர்‌. சரியான அடி. கொடுப்பார்‌. இருந்தா, லும்‌ நல்லவர்‌. 
அவர்‌ அப்படி. யெல்லாம்‌ சொல்லிக்‌ கொடுக்காமலிருக்தால்‌ 
எனக்குக்‌ சணக்கே வந்திருக்காது ” என்றுதான்‌ பொது 
வாகச்‌ சொல்லத்‌ தோன்றும்‌. 


சிலபேருக்கு ஞாபக சக்தி மிக அதிகமாக இருக்கும்‌. 
ஒருதடவை கேட்டதை அப்படியே திருப்பிக்‌ கூறக்‌ கூடிய 
வர்கள்‌ உண்டு. ஏகசந்தக்‌ கிராகிகள்‌ என்போர்‌ ஒருமுறை 
சொல்வதை அப்படியே திருப்பிக்‌ : கூறிவிடுவார்களாம்‌. 
மாம்பழக்‌ கவிச்சிங்க காவலருக்கு வைசூரி கண்டு இளமை 
யிலே கண்‌ குருடாடிவிட்டது ; ஆனால்‌ . அவருடைய ஞாபக 
சக்தி :மிக அற்புதமானது. ஒரு நூல்‌ முழுவதையும்‌ 
யாராவது படித்துக்‌ காட்டினால்‌ உடனே அவர்‌ அதைத்‌ 
திருப்பிக்‌ கூறிவிடுவாராம்‌. 


கலருக்கு ஞாபக சக்‌தி மிகக்‌ குறைவாக இருக்கும்‌. 
வெரு சீக்கிரத்திலே மறந்து விடுவார்கள்‌. வயதாக ஆக 
ஞாபகசக்தி குறைவதும்‌ உண்டு. ஆனால்‌ ஞாபக சக்தியே 
இல்லாதவர்கள்‌ கிடையாது. யாருக்காவது அவருடைய 
தாயார்‌ மறந்து போறதா $. அந்த அளவுக்காவது: ஞாபக 
சக்தி. இருக்கும்‌. 


- கர்பகழும்‌ கற்பனையும்‌ 0 


மனம்‌ ரொம்ப. மாயமானது ' என்று சொன்னே 
னல்லவா? அது சில சமயங்களிலே அதற்குப்‌ பிடிக்காத. 
வற்றை மறந்துவிடும்‌. எப்படியோ அது ஞாபகத்தில்‌ 
வராமல்‌ செய்துவிடும்‌. எனக்கு ஒரு நண்பன்‌ இருக்கிறான்‌... 
அவனுக்கு மற்றவர்‌ கொடுத்திருக்கிற கடனைப்பற் றி அவ. 
னுக்கு. உண்மையாகவே ரூபகம்‌ வராது; ஆனால்‌ எப்‌ 
பொழுதாவது அவன்‌ ஒரு எட்டணாச்‌ சில்லறை: கொடுத்து 
விட்டால்‌ அதை மனத்தில்‌ வைத்துக்கொண்டு கேட்டுக்‌. 
கொண்டே யிருப்பான்‌ / 

வாழ்க்கையின்‌ மூ.ற்போக்குக்கு ஞாபகசக்தி அவசியம்‌. 
நாம்‌ அடைந்த அனுபவங்கள்‌ தனித்‌ அணியான நினை வில்‌: 
இல்லாதுபோனாலும்‌ அவற்றின்‌ விளைவாக காம்‌ எதிர்கால 
வாழ்க்கையை நல்ல முறையில்‌ அமைத்துக்‌ கொள்ளா 
வேண்டுமல்லவா ? நெருப்பைத்‌ தொட்டால்‌ ௬டும்‌ என்று: 
குழந்தைக்கு ஆரம்பத்தில்‌ தெரியாது. ஓரு தடவை அல்லது 
"இரண்டு. தடவை அந்த அநுபவம்‌ ஏற்பட்ட பிறகாவது 
மறுபடியும்‌ நெருப்பைத்‌ தொடாமல்‌ . இருக்கவேண்டு: 
மல்லவா ? 


ஞாபகத்திலே இரண்டு வகையுண்டு. சொந்த அநுட- 
வத்தைப்‌ பற்றிய ஞாபகம்‌ ஒருவகை. பிறருடைய அநுப 
- வத்தைப்‌ பற்றித்‌ தெரிந்துகொண்டு அதை ஞாபகத்தில்‌ 
வைத்திருப்பது ஒருவகை. சிவாஜியினுடைய வீரச்‌ செயல்‌ ' 
களைப்‌ பற்றிக்‌ 'கேட்டிருக்கிறோம்‌ ; படித்திருக்கிறோம்‌.. 
அவை நமது சொந்த அநுபவமல்ல. ' இருந்தாலும்‌ அவை: 
யும்‌ ஞாபகத்தில்‌ இருக்கன்‌ றனவல்லவா ?. இந்த இருவகை. 
மயன்‌ அவசியமே. 

- வாழ்க்கையின்‌ முன்னேற்றத்திற்கு ஊக்கமும்‌, உற்‌. 
சீரகமும்‌, ஊட்டமும்‌ அளிப்பவற்றை ஞாபகத்தில்‌; வைத்‌ 
திருப்பது எவ்வளவு அவசியமோ அதுபோலவே அவற்‌... 
ிற்கு மாறானவற்றையும்‌, தளர்ச்சியும்‌ தோல்வி மனப்‌: 


30 மளம்‌ எனும்‌ மாயக்‌ குரங்கு 


யரன்மையும்‌ தருவனவற்றையும்‌ மறந்து .விடுவதும்‌ 
அவசியமே. 


சொந்த அனுபவங்களையும்‌ 'பி.றர்‌ அனுபவங்களையும்‌ 
ஞாபகத்தில்‌ கொண்டு . அவற்றில்‌ பயனடையக்கூடிய 
இறமை பெரியதோரளவில்‌ மனிதனுக்குத்தான்‌ உண்டு. 
விலங்குகள்‌ முதலான மற்ற உயிர்கள்‌ சொந்த ௮ நுபவங்‌ 
களால்‌ ஓரளவிற்கே பயனடையும்‌; பிறர்‌ அனுபவங்‌ 
.களால்‌ பயனடைவதே .அகேகமாகக்‌ கிடையாது. ' 


ஞாபகத்திற்கும்‌ கற்பனைக்கும்‌ தொடர்புண்டு. ஆனால்‌ 
இரண்டும்‌ வேறு வேறு. நேற்றுப்‌ பூஞ்சோலையிலே கண்ட 
அழகிய நங்கையை மனக்கண்‌ முன்பு கொண்டுவரலாம்‌. 
அவளுடைய தோற்றம்‌ தெளிவாக மனக்கண்‌ முன்பு 
"தோன்றுவதற்கு ஞாபகசக்தி உதவுகிறது. நாமே ஓர்‌ ஓப்‌ 
பற்ற அழகுவாய்ந்த நங்கையைக்‌ கற்பனை: செய்யலாம்‌. 
இந்தக்‌ கற்பனை நங்கையை அழகுபடுத்த கமது ஞாபக 
சக்தி உதவுகிறது. பல இடங்களிலே பல்வேறு: நங்கைய 
ரிடத்திலே கண்டு களித்த அழகுகளையெல்லாம்‌ நமது 
ஞாபகசக்தி திரட்டி இந்தக்‌ கற்பனை நங்கையை உருவாக்க 
உதவி செய்கிறது. ஒரு நங்கையின்‌ கண்கள்‌ ' மிக அழகாக 
இருக்கும்‌. மற்றொருத்தியின்‌ இதழ்கள்‌ வசீகரமாக 
இருக்கும்‌. ஞாபகத்திலிருக்த இவற்றையெல்லாம்‌ சேர்த்‌ 
அத்‌ திரட்டி அந்தக்‌ கற்பனை உருவாகி றது: 


சில சமயங்களிலே எது கற்பனை, எது ஞாபகம்‌ என்று 
தெரியாமற்‌ போவதுண்டு. ஒருவன்‌ புதிதாக ஒரு கதை 
கற்பனை செய்வதாக எண்ணிக்‌ கொண்டிருப்பான்‌. ஆனால்‌ 
ஆண்மையில்‌ அவன்‌ எப்பொழுதோ படித்த கதையாகவே 
அது இருக்கும்‌. அதேபோல ஞா;பகத்திலிருந்து சொல்லு 
வதாக ஒன்றை ஒருவன்‌ சொல்லுவான்‌. ஆனால்‌ அது 
வெறுங்‌ கற்பனையாகவே இருக்கும்‌. 


"கர்பகமும்‌ கற்பனையும்‌ 57 


. நஞாபகத்திலே இப்படிப்‌ பல .தவறுகள்‌ ஏற்படுவ 
துண்டு. காலம்‌ செல்லச்‌ செல்ல ஒரு சம்பவத்தைப்‌ பற்றிய 
நுணுக்கமான விவரங்கள்‌ மறைந்து போ௫ன்றன. அக்த 
இடத்தைக்‌ கற்பனை பூர்த்தி செய்து விடுகிறது. ஒரு சம்ப 
வத்தைப்‌ பற்றிப்‌ பிறருக்கு எடுத்துச்‌ சொல்லும்போது 
சாதாரணமாகத்‌ தம்மையறியாமலேயே சல விஷயங்களை 
மிகைப்படுத்தியும்‌, சிலவற்றை லேசாகவும்‌ சொல்லுவ 
துண்டு. சொல்லுவது எல்லோருடைய கவனத்தையும்‌ 
கவரவேண்டும்‌ என்ற மறைமுகமான. ஆசையே இதற்குக்‌ 
காரணம்‌. மேலும்‌ ஈமக்குப்‌ பிடித்தமானவற்றையே மனம்‌ 
ஞாபகத்தில்‌ வைத்துக்கொள்ள விரும்புகிறது. அதனாலும்‌ 
ஒரு சம்பவத்தைப்பற்றி ஞாபகப்படுத்திக்‌ கூறுவதிலும்‌ 
தவறு ஏற்படுகிறது. 

.. ஞாபகசக்தி மனத்தின்‌ ஒரு அம்சம்‌. அது வாழ்க்கை 
யின்‌ முன்னேற்றத்திற்கு உதவியாக இருப்பதால்‌ அதன்‌ 
தன்மையை அறிந்து கொள்வது நல்லது. 


6.௨ கனவு 


நரன்‌ கனவு கண்டால்‌ கண்டது . கண்‌டபடியே 
நடக்கும்‌” என்று சிலர்‌ சொல்லிக்‌ கொள்ளுகிறார்கள்‌: ** கன 
வில்காண்பத.ற்கு நேர்மாறாகத்தான்‌. வாழ்க்கையில்‌ நடக்‌ 
கும்‌; ஈஷ்டமடைவதுபோலக்‌ கனவு கண்டால்‌ .லாபம்‌ 
இடைக்கும்‌'" என்று வேறு சிலர்‌ சொல்‌, லுகிறார்கள்‌. 


“கனவிற்கு ஒரு பொருளும்‌ கஇடையாது; அதைப்‌: 
பற்றிக்‌ கவலைப்பட வேண்டியதே இல்லை” என்று கூறு: 
பவர்களும்‌ உண்டு. 

“தவலையே இல்லாமல்‌ ஆழ்ந்து தூங்குகறவன்‌ கனவு 
காணமாட்டான்‌; கவலை கிறைந்தவன்தான்‌ கனவு காண்‌: 
கருன்‌” என்றும்‌ பலர்‌ பேசக்‌ கேட்டி ருக்கிறோம்‌. 

உறங்கும்போது கனவு காண்பதென்பது குழந்தைகள்‌ 

முதற்கொண்டு முதியவர்கள்‌ வரை எல்லோருக்கும்‌ பல 
சமயங்களில்‌ ஏற்படுகின்‌.ற ஒரு நிகழ்ச்சி. ௮க்‌ கனவிற்கு 
ஏதாவது காரணம்‌, உண்டா, பொருளுண்டா, அதனால்‌ 
ஏதாவது பயன்‌ உண்டா என்பனவற்றை நாம்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டும்‌. 


“ஓரு மனிதனுடைய தன்மையை அறிந்து கொள் 
வதற்கு அவன்‌ காணும்‌ கனவுகள்‌ பெரிதும்‌ துணைபுறி 
கின்றன” என்று மறைமனத்தைப்‌ பற்றி விரிவாக 
ஆராய்ந்த பிராய்டு, ஆட்லர்‌, யுங்‌ என்ற மூவரும்‌ அறுதி 
யீட்டுக்‌ கூறுகிறார்கள்‌. மன நிலையை அறிந்து கொள்வதற்‌ 
குக கனவு ஒரு வழியென்பதை மற்ற மனத்‌ தத்துவர்களும்‌ 
ஓத்துக்கொள்ளுகருர்கள்‌- 


களவு' 38. 


மனக்‌ கோளாறுகளைத்‌ தெரிந்து கொள்வதன்மூலம்‌ 
பல கோய்களைக்‌ குணப்படுத்த முடியும்‌ என்று பிராய்டு 
முதலில்‌: கண்டார்‌. அதன்‌ பயனாகவே மனத்தில்‌ மறை 
மன ன்ற: ஒரு ப்குதியிருக்கு றதென்றும்‌ அவர்‌ உணர்த்‌ . 
ஈர: மன கோய்களைப்‌ போக்குவதற்கு மை மனத்தில்‌ ப்‌ 
அழுந்தக்‌ கடக்கும்‌ எண்ணங்களையும்‌ ஆசைகளையும்‌ அறிய 
வேண்டும்‌. அதற்குப்‌ . பிராய்டு முதலில்‌ மன வரிய 
(ிாச்ஸு) முறையைக்‌ கையாண்டார்‌. அதல்‌ பல 
குறைபாடுகள்‌ இருப்பதை அனுபவத்தில்‌ தெரிந்து அவர்‌ 
வேறு முறையொன்றைப்‌ பின்னால்‌ கையாளலானார்‌. : 
தம்மிடம்‌ சிடச்சைக்கு வருபவர்களை எதாவது ஒரு சந்தர்ப்‌ 
பத்தில்‌ . தமக்குத்‌ தோன்றும்‌ எண்ணங்களை ' யெல்லாம்‌ 
தோன்‌ ரியவாறே சொல்லும்படி. கேட்டார்‌. ' அவர்கள்‌ 
காணும்‌ கனவுகளைப்‌ பற்றியும்‌ வெளிப்படையாகச்‌ சொல்‌ 
லும்படி. கேட்டார்‌. மனத்தில்‌ எழுகின்ற இழிந்த எண்‌ 
ணங்களை எல்லோரும்‌ வெளிப்படையாகக்‌ கூறமாட்டார்‌ 
கள்‌. மன வசியத்தாலும்‌ அவற்றை அறிந்து கொள்ளுவது - 
அவ்வளவு எளிதல்ல... ஆனால்‌ கனவுகளின்‌ மூலம்‌ அவற்றை 
மறைமுகமாகக்‌ கண்டு கொள்ளலாம்‌ என்று பிராய்டுக்குப்‌ 
புலப்பட்டது. அவர்தாம்‌ முதன்‌ முதலில்‌ கனவுகளைப்‌ 
பாகுபடுத்து அவற்றைக்‌ கொண்டு மனகிலையைக்‌ காண 
முயன்‌ றவர்‌. 





தூங்கி எழுந்தவுடன்‌ பல கனவுகள்‌ மறந்துபோய்‌ 
விடுகின்றன. சிலவற்றை நாம்‌ நினைவுக்குக்‌ கொண்டுவர 
முூடியுமானாலும்‌ அவை தொடர்பில்லாத வி௫த்இரச்‌ செயல்‌ 
கள்‌ நிறைந்திருக்கின்‌ றன- அதனால்தான்‌ கனவுக்குப்‌ 
பொருளில்லை யெனப்‌ பலர்‌ கருதுகிறார்கள்‌. கனவில்‌ நிகழ்‌ 
வனவற்றை நிகழ்ச்கசவாறோ உண்மையென எடுத்துக்‌ 
கொள்ளக்கூடாது. பல கனவு சிகழ்ச்சிகளுக்குக்‌ குறிப்‌ 
பிட்ட வேறு பொருள்கள்‌ உண்டு. அவற்றை அறிந்து 

மம 


84 மனம்‌ எனும்‌ மாயக்‌ குரங்கு 


கொண்டால்தான்‌ கனவுகளைக்‌ கொண்டு. ஒருவனுடைய 
மன நிலையை ஈன்கு அறிந்து கொள்ள முடியும்‌. 


கனவுக்குப்‌ பொருளிருப்பதாக நினைப்பது குருட்டு 
நம்பிக்கை என்று இலர்‌ கூறலாம்‌. அறிவு வளர்ச்சி பெருத . 
மக்கள்தான்‌ கனவை ஈம்புவார்களென்றும்‌ அவர்கள்‌ பேச 
லாம்‌. அனால்‌ பாம்ரர்கள்‌ கனவை நோக்கும்‌ விதம்‌. வேறு; 
மனத்தத்துவன்‌. அதை கோக்கும்‌ விதம்‌ வேறு. “விஞ்ஞானப்‌ 
பார்வையோடு மற்ற விஷயங்களை ஆராய்வதைப்போலவே 
'கனவையும்‌ ஆராயலாம்‌. கனவு என்பது ஒரு: அனுபவ. 
உண்மை: 'ரசாயனத்திலும்‌, உடலியலிலும்‌ உண்மைகளை 
ஆராய்வதுபோல அதையும்‌ சரிவர ஆராயலாம்‌” என்று 
ஜீ. எச்‌. கிரீன்‌ எழுதுகிறார்‌. ஆதலால்‌ 'கனவைப்ப்ற்றி 
மனத்‌ தத்துவமுறையில்‌ சோதனை செய்வது அறிவுக்குப்‌ 
பொருர்தியதொன்றே. அவ்வாறு சோதனை செய்து 
பிராய்டும்‌ அவரைப்‌ பின்பற்றுவோரும்‌, பல மன நோய்‌ 
களப்‌ போக்கி யிருக்கிறார்கள்‌. 


மனத்தில்‌ உள்ள எண்ணங்களை யெல்லாம்‌ ன 
மல்‌ கூறுவதைச்‌ சாதாரணமாக மக்கள்‌ உடைத்துச்‌ சொல்‌ 
லுவதென்று கூறுவார்கள்‌. நான்‌ உடைத்துப்‌: பேசுறே 
னென்றுல்‌ எதையும்‌ ஒளிக்காமல்‌ சொல்லுவதாக அர்த்தம்‌. 
அம்மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே எழுகின்ற 
எண்ணங்களையெல்லாம்‌ உடைத்துக்‌ கூறினால்‌ அவற்றின்‌ 
மூலம்‌ கனவுகளின்‌ உண்மைப்‌ மொருளையும்‌ கனவு காண்ப 
வனின்‌ மன நிலைமையையும்‌ அறிந்துகொள்ள முடியும்‌. 
எல்லோராலும்‌ அவ்வாறு அறிந்துகொள்ள முடியும்‌ 
என்று நான்‌ கூறவில்லை. அதற்கு மனத்தத்துவ அறிவு 
நிறைய வேண்டும்‌ ; அனுபவமும்‌ வேண்டும்‌. அனுபவம்‌ 
வரய்ந்த ஒருவனுக்கு எந்தச்‌ சந்தர்ப்பத்தை உண்டாக்கினால்‌, 
அதன்‌“விளைவாக எழும்‌ எண்ணங்களைக்‌ கொண்டு மன 
நிலையைக்‌ காணமுடியும்‌ என்பது தெரியும்‌. - உடைத்துப்‌ 


களவு தே 
பேசுவதும்‌ கனவும்‌ ஒன்றுக்கொன்று ௨ தவியாக நின்று 
ஒருவனுடைய மன நிலையை. வெளிப்படுத்துகின்‌ றன. 
சொல்லுவதில்‌ சிலவற்றை : மறைத்திருந்தாலும்‌ எனவ ்‌ 
அதைக்‌ குறிப்பாகக்‌: காட்டிவிடும்‌. 

எக்கலில்லாத சாதாரணமான பல கனவுகள்‌. இருக்‌ 
கின்றன: அவற்றின்‌ குறிப்பைக்‌ ள்ினிளத்‌ அனை. 
வருக்கும்‌. எளி து. 


ஈனவில்‌ பூர்த்தொயொகாத பல ஆசைகள்‌ கனவிலே. 
யூர்த்தியாவதுண்டு.' காதல்‌ வயப்பட்ட , இளைஞன்‌ .தன்‌ .. 
காதலியோடு. கூடியிருப்பதாகக்‌. : கனவு காண்‌டூரன்‌. 
. வறுமையால்‌ வாடியிருப்பவன்‌ கனவிலே குபேரனை ப்போல: 
வாழுகிருன்‌. அழகான பொம்மை வேண்டுமென விரும்பிய 
குழந்தை அதைப்‌ பெற்று மஇழ்வதாகக்‌ கனவு காண்கிறது. 


". வீட்டிலே குற்றேவல்‌ புரிவதற்காக ஓன்பது வயதுப்‌. 
பெண்‌ ஒருத்தி யிருக்தாள்‌. அவள்‌ ஒருகாள்‌ இரவில்‌ எழும்‌. 
ஆட்கார்ந்து கொண்டு, “என்‌ அக்காள்‌ வந்து 'வெளியே 
இிற்கிறாள்‌; கதவைத்‌ திறக்துவிடுங்கள்‌” என்று கூறினாள்‌. 
ஆனால்‌ உண்மையில்‌ யாரும்‌ வரவில்லை. அவள்‌ கண்டது 
கனவு. தன்‌ ௮க்காளைப்‌ பிரிந்து வந்து பல நாட்களாகி 
விட்டபடியால்‌ அவளைப்‌ பார்க்கவேண்டுமென்‌ உ ஆசையே 
'இவ்வாறு கனவில்‌ நிறைவேறி யிருக்கிறது. லட 

சாதாரணமாகக்‌ கனவு காணும்போது அதில்‌ 
கடக்கும்‌ சம்பவங்களெல்லாம்‌ உண்மைபோலவே உணர்‌ 
கன்ஜமோம்‌. கனவு காண்பவன்‌ சந்தர்ப்பத்திற்கேற்றவாறு 
வாய்விட்டுச்‌ சிரிப்பதும்‌ அழுவதுமுண்டு. வடக கட்‌ 
இதை அதிகமாகக்‌ காணலாம்‌. 

சரோஜாவுக்கு வயது நான்கு. அவள்‌ அதத்‌ ஆரங்கிக்‌ 
கொண்டிருக்கும்‌ பொழுதே விம்மி விம்மி அழ ஆரம்பித்து 
விட்டாள்‌. “ஏன்‌ இப்படி. அழுகிறாய்‌?” என்று “கேட்ட: 


13] மனம்‌ எலும்‌ மாயக்‌ குரங்கு 


போது, அவள்‌ எழுந்து, '*அ௮க்கா. என்‌ புதுப்‌ 
பொம்மையை எடுத்துக்‌ கொண்டாள்‌ ”. என்று முறை 
யிட்டாள்‌. உண்மையில்‌ யாரும்‌ அவளுடைய பொம்மையை 
எடுத்துக்‌ கொள்ளவில்லை. எல்லோரும்‌ குரங்கிக்‌ கொண்‌ 
டிருந்தார்கள்‌. தன்‌ பொம்மையை அக்காள்‌ பிடுங்குவ, து 
போல. அவள்‌ கனவு கண்டிருக்கிறாள்‌. முதல்‌ நாளில்‌ நடந்த 
செயலே அவள்‌ கனவில்‌ பிர திபலித்திருக்கி றது. 


எல்லாக்‌ கனவுகளும்‌ ஆசை நிறைவேற்றத்திற்காக 
உண்டாவதில்லை. இதில்தான்‌ பிராய்டுக்கும்‌ மற்றவர்‌ 
களுக்கும்‌ அபிப்பிராய வேறுபாடு உண்டாகிறது. எல்லாக்‌ 
கனவுகளும்‌ ஆசை நிறைவேற்றங்களே என்று பிராய்டு 
சாதிக்கிறார்‌. மற்றவர்கள்‌ அவ்வாறு கருதுவதில்லை. மேலே 
கூறிய. குழந்தையின்‌ கனவு ஆசை நிறைவேற்‌ றமல்ல- 
அதன்‌ உள்ள த்திலிருந்த பயத்தின்‌ தோற்றமே அது. 

முதல்‌ காள்‌ நடந்த: சம்பவங்கள்‌ பலதடவைகளில்‌ 
கனவில்‌ தோன்றுகின்றன. ஒருகாள்‌ கான்‌ ஒரு அழகான 
நூலைப்‌ பற்றிப்‌ ' பேசிக்‌ கொண்டிருந்தேன்‌. அதைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருந்த பதினெட்டு வயது இளைஞன்‌ 
ஒருவனுக்குப்‌ புத்தகத்திலே மிகுந்த பற்றுண்டு. அவன்‌ 
அந்நூலை ஒரு கடையில்‌ காண்பதுபோலவும்‌ அதை வாங்கு 
வது போலவும்‌ அன்றிரவே கனவு கண்டதாக என்னிடம்‌ 
மறுநாள்‌ கூறினான்‌. “* பெரும்பான்மையான கனவுகள்‌ 
அண்மையில்‌ உண்டான மனப்‌ போராட்டங்களையே 
அடிப்படையாகக்‌ கொண்டிருக்கின்றன" என்று ரிவர்ஸ்‌ 
(8. நீ. ந, னன) என்பார்‌ கூறுகிருர்‌. பல ஆண்டு 
களுக்கு முன்பு நிகழ்ந்த சம்பவங்களை யொட்டி வரும்‌ 
சில. கனவுகளும்‌ உண்டு. எனக்கு எட்டு வயதிருக்‌ 
கும்‌. என்னைவிட... ஒரு. வயது இளையவனான .என்‌: 
தோழன்‌. ஒருவனுடன்‌ வீதியிலே விளையாடிக்‌ கொண்‌ 
டிருந்தேன்‌. இரண்டு மாடுகள்‌ ஒன்றையொன்று எதிர்த்‌ 


கனவு இர்‌ 
துச்‌ சீறிக்கொண்டு ஓடிவந்தன. நாங்கள்‌ விளையாட்டில்‌ 
ஈடுபட்டிருந்ததர்ல்‌ அவற்றைக்‌ கவனிக்கவில்லை. ஒரு மாடு 
மற்றொன்றின்மேல்‌ திடீரென்று பாயவே அது சமாளிக்க 
முடியாமல்‌ பின்னடைந்தது. இரு மாடுகளும்‌ வந்த வேகத்‌: 
தில்‌ என்‌ தோழனைக்‌ காலால்‌ மிஇத்துக்கொண்டு சென்று 
விட்டன. அவன்‌ படுகாயமுற்றுப்‌ பிரக்ஞையற்றுக்‌: கடக்‌ 
தான்‌. அருகிலே யாருமில்லை. நான்‌ பயந்து நடுங்‌இ. ௮சை 
(வற்று நின்றுவிட்டேன்‌. அது முதற்கொண்டு அடிக்கடி 
மாடு பாய வருவதுபோலவும்‌, தப்பித்துக்‌ கொண்டு , ஓடச்‌ 
கால்‌ வராது கான்‌ தடுமாறுவது போலவும்‌ கனவு காண்‌ 
கிறேன்‌. இன்றைக்கும்‌ மாட்டைக்‌ கண்டால்‌ எனக்குப்‌: 
பயம்‌. இம்மாதிரி இரும்பித்‌ திரும்பி வரும்‌ கனவுகளுக்குக்‌ 
கூட அவற்றிற்குக்‌ காரணமாக ஏதாவது நிகழ்ச்சிகள்‌ 
சமீபத்தில்‌ நடந்‌ இருக்கக்கூடும்‌. வழியிலே. ஒரு மாட்டை. 
நான்‌ பார்த்திருக்கலாம்‌. அது பழைய உணர்ச்சிகளை. 
மேலுக்குக்‌ கொண்டு வந்திருக்கும்‌. 


மேலே எடுத்துக்‌ சாட்டப்பட்ட கனவுகளில்‌ இக்கல்‌ 
ஓன்றும்‌ இல்லையாதலால்‌ அவற்றை எனிதாக விளக்கி. 
விடலாம்‌. ஆனால்‌ பொதுவாகப்‌ பல கனவுகள்‌ அவ்வா 
றிருப்பதில்லை. அவை நம்மைத்‌ இகைக்க வைக்கும்படியாக 
இருக்கின்றன. சம்பவங்களில்‌ ஒன்றுக்கொன்று. தொடர்‌ 
பிருப்பதில்லை. விந்தையான காட்சிகளும்‌, . ஜீவன்களும்‌ 
காணப்படுகின்றன. நடக்க முடியாத சம்பவங்களும்‌ நடக்‌ 
இன்றன. இவற்றிற்கெல்லாம்‌ பொருள்‌ கண்டுபிடிப்பது 
சுலபமல்ல. ஏன்‌ அவ்வாறு விகோதக்‌ கனவுகள்‌ ஏற்படு, 
கின்‌ றனவென்பதையும்‌ அவற்றின்‌ குறிப்பு என்னவென்‌. 
பதையும்‌, அவற்றால்‌ மன: நிலையை: எவ்வாறு அக்க 
கொள்ள இயலும்‌ என்பதையும்‌ அடுத்த; பகுதியி 
ஆராய்வோம்‌. 


0. கனவும்‌ மனமும்‌ 


கனவைப்‌ பற்றி மூன்றுவிதமான அபிப்பிராயங்கள்‌ 
இருக்கின்றன. ஓன்‌.று பாமர மக்களுடையது. அவர்களுக்‌ 
குக்‌ கனவிலே அறிவுக்குப்‌ பொருந்தாத ஆழ்த்த நம்பிக்கை 
யுண்டு. தெய்வ வாக்காகவே அதை எடுத்துக்‌ "கொள்ளு 
வார்கள்‌. மதிநுட்பம்‌ வாய்ந்தவர்கள்‌ கூடச்‌ சில சமயங்‌ 
களில்‌ கனவை அனுசரித்துக்‌ காரியம்‌ செய்வார்கள்‌. கனவு 
ஒரு சில சமயங்களில்‌ மெய்யாவதும்‌ 'உண்டு. அந்த அனுபவ 
உண்மையை ஒட்டித்தான்‌ ஈந்தனாரின்‌ கனவும்‌ திரிசடை 
யின்‌ கனவும்‌ இீட்டப்பட்டிருக்கின்‌றன. கனவு பலித்த 
“தாகச்‌ சிலர்‌ கூறுவுதையும்‌ கேட்டிருக்கிறோம்‌. இந்த: 
கம்பிக்கையே சொப்பன நூல்கள்‌ எழக்‌ காரணம்‌. அவை: 
எவ்வளவு கூரம்‌ விஞ்ஞான: முறை ஆராய்ச்சிக்குப்‌ 
பொருந்துமென்பது கவனிக்கத்தக்கது. கனவைப்பற்றி' 
மற்றொரு அபிப்பிராயம்‌ விஞ்ஞானிகளில்‌ ஒருசாரார்‌ 
கொண்டிருப்பது: : கனவுகள்‌ உண்டாவதற்கு உடல்‌ 
நிலையே காரணம்‌ என்று அவர்கள்‌ கருதுகஇிழுர்கள்‌.. 
அஜீரணம்‌, மலச்சிக்கல்‌ போன்ற கோளாறுகள்‌ மூளையைப்‌ 
பாதித்து உறக்கத்திலே கனவுகளை உண்டாக்குகின்‌ றன 
வென்றும்‌; உறங்கிக்‌ கொண்டிருக்கிற ஒருவன்மேல்‌ ஒரு 
சொட்டுத்‌ தண்ணீர்‌ விட்டால்‌ அவன்‌ மழை பெய்வது: 
போலக்‌ கனவு கண்பான்‌ என்றும்‌ அவர்கள்‌ கூறுகிருர்கள்‌. 
இம்மாதிரி சோதனைகள்‌ செய்து கனவுகளை யுண்டாக்க: 
யும்‌. இருக்கிறார்கள்‌. நான்‌ பல சிறுவர்களுடைய .கனவுகளை 
ஆராய்க்திருககே றன்‌: . உறங்கும்போது சிறுநீர்ப்பை: 
நிறைந்துவிட்டால்‌: கனவு ஏற்பட்டு, முடிவில்‌ அதன்‌ 
பாதையைத்‌ . தீர்த்துக்‌ கொள்வது போன்ற சம்பவம்‌ 


கனவும்‌ மனமும்‌ 50 


ஏற்படுவதாகப்‌ பலர்‌ உரைக்கிறார்கள்‌. அதன்‌ காரணமாக 
உறக்கத்தில்‌ படுக்கையிலேயே ஜலங்‌ கழித்து விடுகின்ற. 
பாலர்களுமூண்டு. உறக்கத்தில்‌ ஜலங்‌ கழிப்பதற்கு வேறு 
காரணங்களுமுண்டு. . ல்‌ ்‌ 
மூன்றாவது அபிப்பிராயம்‌ மனத்தத்துவத்தை ஆதார: 
மாகக்‌ கொண்டது. மன நிலையே கனவுக்குக்‌ . காரண 
மென்றும்‌, உடற்‌ கோளாருல்‌ கனவு ஆரம்பமானாலும்‌, 
அதில்‌ தோன்றுகின்ற நிகழ்ச்சிகள்‌ மன நிலையைப்‌ பொருத்‌ 
தவையே என்றும்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ சொல்‌ லுகிருர்கள்‌. 
ஒரு துளி நீரைத்‌ தூங்குகிறவன்மேல்‌ தெளித்தால்‌ மழை 
பெய்வது போலக்‌ கனவு உண்டாகலாம்‌. ஆனால்‌ பலரைக்‌ 
கொண்டு இச்சோதனையைச்‌ செய்து பார்க்கும்போது 
எல்லோரும்‌. .ஒரேவி;தமாகக்‌ கனவு காணமாட்டார்கள்‌ 
என்பது தெரியவரும்‌. சிறு தூறல்‌ விழுவதுபோல ஒருவன்‌ 
கனவு காணலாம்‌; பெருமழை பெய்வதுபோல மற்றொரு. 
வன்‌ காணலாம்‌. இடியும்‌ மின்னலும்‌ சேர்ந்திருப்பதாக 
வேறொருவன்‌ காணலாம்‌. மேலும்‌ மழை பெய்வதுடன்‌ 
வேறு பல சம்பவங்களையும்‌ அவர்கள்‌ காண்பார்கள்‌. 
அவைகள்‌ , ஒன்றிற்கொன்று மாறுபட்டிருக்கும்‌. அவை 
யெல்லாம்‌ மன நிலையைப்‌ பொறுத்தது என்று .மனத்‌ 
தத்துவர்கள்‌ வியாக்கியானம்‌ செய்இிருர்கள்‌. சிக்மண்ட்‌. 
பிராய்டு தான்‌ முதல்‌, முதலில்‌ கனவுகளைப்‌ பாகுபடுத்தி 
அவற்றின்‌ பொருளை விஞ்ஞான முறையில்‌ அறிய 
முயன்றவர்‌ என்பதை முதற்‌ கட்டுரையிலேயே கண்டோம்‌. 


எல்லாக்‌ கனவுகளும்‌ 'ஆசை நிறைவேற்றத்திற்காக 
ஏற்படுபவை என்பது பிராய்டின்‌ சித்தாந்தம்‌. கனவில்‌ 
ககைகூடாத ஆசைகள்‌ கனவில்‌ கைகூடுவதால்‌ மனத்திற்கு 
ஆறுதல்‌ கிடைக்கிறது; நல்ல உறக்கமும்‌ ஓய்வும்‌. உண்டா 
இன்றன; ஆதலால்‌ கனவேஉறக்கத்தைப்‌ பாதுகாக்கிறது” 
என்று அவர்‌'சொல்லுகிரூர்‌. “உறக்கத்தைக்‌ கனவு' பாதிப்‌ 


40 மனம்‌ எனும்‌. மாயக்‌ குரங்கு 


பதில்லை; . அதைப்‌ பாதிக்கும்படியான மனச்‌ சுமைகளை 
நீக்கிக்‌ கனவு நல்ல ஓய்வைக்‌ கொடுக்க முயல்கிறது.” 
- . எமறைந்து படக்கும்‌ ஆசைகள்‌ கனவில்‌ பூர்த்தியாவ 
தால்‌ மனத்தில்‌ அமைதி ஏற்படுகின்றது. ஆனால்‌ பிராய்டு 
கருதுவதுபோல எல்லாக்‌ கனவுகளும்‌ ஆசை நிறைவேற்றத்‌ 
இிற்காகவே உண்டாகின்‌ றன என்றால்‌ ஆசை என்பதற்கு 
மிக வீரிந்த பொருள்‌ கொள்ளவேண்டி யிருக்கும்‌. அவ்வாறு 
வலிந்து பொருள்‌ கொள்வது சரியல்ல” என்று பல மனத்‌ 
தத்துவர்கள்‌ எண்ணுகிறார்கள்‌. 

பொதுவாகக்‌ கனவுகளை ஆராய்வது மிக்க ரசமான 
காரியமாகும்‌. ஒன்பது முதல்‌ பன்னிரண்டு வரை வயதுள்ள 
சிறுவர்கள்‌ கண்ட சிக்கலில்லாத சில கனவுகளைக்‌ &ீழே 
தருகிறேன்‌. ர ட. 

கனவு 1. “கான்‌ ஒரு பெரிய அரண்மனைக்குள்‌ நுழைந்து 
விட்டேன்‌. அங்கு லட்டு, ஜிலேபி, எல்லாம்‌ இருந்தன” 
நான்‌ அவற்றை என்‌ வாயில்‌ எடுத்தெடுத்துப்‌ போட்டுக்‌ 
கொண்டேன்‌. அப்பொழுது ஒரு பெரிய தடி. மனிதன்‌ வந்து 
என்னை அடித்தான்‌. நான்‌ அழுதுகொண்டு விழித்துக்‌ 
கொண்டேன்‌.” . 

கனவு 8. '“என்‌' தகப்பனார்‌ நூறு ரூபாய்‌. கொடுத்து 
என்னை ஊருக்குப்‌ போகச்‌ சொன்னார்‌. “நான்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தேன்‌. அப்பொழுது ஒர்‌ ஆகாய விமானம்‌ 
வந்தது. கான்‌ அதில்‌ ஏறிக்‌, கொண்டேன்‌. அதில்‌ எல்‌ 
லோரும்‌ வெள்ளைக்காரர்கள்‌. கொஞ்சகுரரம்‌ போனதும்‌ 
விமானம்‌ "கெட்டுவிட்டது. உடனே பாரஷாுட்‌ என்னும்‌ 
குடையைக்‌ கொடுத்தார்கள்‌. கான்‌ அதைப்‌ பிடித்து இறங்‌ 
இனேன்‌. ஒரு குளத்திற்குள்‌ போய்‌ விழுந்தேன்‌. உடனே 
விறித்துக்‌ கொண்டேன்‌.” . 

கனவு 8: “கான்‌ பழனிக்கு ரெயிலில்‌ போவதாகக்‌ 
கனவு. கண்டேன்‌. ஒரு ஸ்டேஷனில்‌ இறங்கினேன்‌. அப்‌ 


கனவும்‌ - மனமும்‌ கர 


பொழுது டி.க்கெட்‌ பரிசோதகர்‌ வந்து டிக்கெட்‌ கேட்டார்‌. 
நான்‌ வாங்கவில்லை யென்று கத்தினேன்‌. எண்டா சத்தம்‌ 
போடுகிருய்‌ ?: என்று அப்பா கேட்டார்‌. நான்‌ விழித்துப்‌ 
பார்த்தேன்‌. அப்பொழுது “ம்ெள்களின்‌ படுத்துக்‌ சாண்‌ 
ருந்தேன்‌." 

வெவ்வேறு அளவில்‌ ஆசை நிறைவேற்றத்தை இக்‌ 
கனவுகளில்‌ காணலாம்‌. அதிகாரம்‌ செய்தல்‌, மிரட்டுதல்‌, 
அடித்தல்‌ முதலிய காரியம்‌ செய்வதாகக்‌ கனவில்‌ தோன்று 
பவர்‌. பொதுவாகத்‌ தந்தையைக்‌ குறிப்பார்‌. உயரத்தி 
லிருந்து விழுவது போன்ற கனவுகள்‌ மனித பரிணாமத்திலே 
அவன்‌ விலங்கு நிலையிலிருந்த காலத்தில்‌ ஏற்பட்ட அனுப 
வத்தைக்‌ குறிப்பதாகச்‌ சிலர்‌ கூறுகிறார்கள்‌. மரங்களில்‌ 
வசித்த அவ்விலங்குகள்‌ கரக்கத்தில்‌ தவறிக்‌ கீழே விழுந்த 
தால்‌ உண்டான ஆழ்ந்த உள்ளக்‌ கிளர்ச்சி நிரந்தரமாக 
மனத்தில்‌ -பதிந்துவிட்டதாகவும்‌, அது வழிவழியாக வந்து 
இன்னும்‌ உறக்கத்திலே கனவாகத்‌ தோன்றுகிறதென்றும்‌ 
அவர்கள்‌ விளக்குகிறார்கள்‌. உறங்கும்போது கால்களை 
நீட்டுவதாலோ அல்லது வேறு உடல்‌ அசைவுகள்‌ ஏற்படு 
வதாலோ கீழே விழுவதுபோன்‌ ற கனவு பிறக்கலாமென்று 
உடலியலார்‌ கூறுகிறார்கள்‌. நல்ல நடத்தையிலிருக்து தவறி 
நடக்க ஏற்பட்டுள்ள விருப்பத்தை 'அக்‌ கனவு காண்பிக்‌ 
கிறது என்று மனப்பகுப்‌பியலார்‌ எண்ணுகிறார்கள்‌. 

கனவில்‌ தோன்றும்‌ சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளைப்‌ 
பற்றிப்‌ பொதுவான விளக்கம்‌ சொல்லலாமென்றுலும்‌ 
அவ்வாறு விளக்கம்‌ செய்வதற்கு யாதொரு திட்டமான 
விதியோ சூத்திரமோ கிடையாது. கனவு காண்பவனுடைய 
தனிப்பட்ட மன நிலைக்கு. ஏற்றவாறு அவற்றிற்குப்‌ 
"பொருள்‌. காணவேண்டும்‌. பல கனவுகளை ஆராயும்போது 
அவை விநோதமாகவும்‌, தொடர்பின்‌றியும்‌, சிக்கல்கள்‌ 
மிகுந்தும்‌ இருப்பது ' தெரியவரும்‌. அவற்றையெல்லாம்‌ 


49 மனம்‌ எறும்‌ மாயக்‌ குரங்கு. 


புரிந்து கொள்ளுவதற்குப்‌ பிராய்டு ஒரு புதிய முறையைக்‌ 
கையாண்டார்‌. அதைத்தான்‌ எண்ணச்‌ சேர்க்கை முறை: 
(077௦6 .&8500ந்தரம00ட. 1821௦0) - என்கிறார்கள்‌. ஒரு 
கனவைப்‌ பல பகுதிகளாகப்‌ பிரித்துக்கொண்டு, ஓவ்வொரு 
பகு இயையும்‌. அக்கன்வைக்‌ கண்டவனிடம்‌ கூறும்போது: 
அவன்‌ மனத்தில்‌ ஏற்படும்‌ எண்ணங்களை யெல்லாம்‌ ஒளிக்‌ 
காமல்‌' சொல்லும்படி. கேட்கவேண்டும்‌. அப்படிக்‌ கேட்கும்‌ 
சமயத்தில்‌ அவனைத்‌ தனியாக ஒரு இருண்ட அறையில்‌ 
படுத்‌ திருக்கும்படி. செய்ய வேண்டும்‌. ௮வன்‌ கூறுகின்‌ றவை 
களைக்‌ கனவுடன்‌ சேர்த்து ஆராய்ந்தால்‌ அவனுடைய மன 
நிலையையும்‌. அதில்‌ மறைந்து கிடக்கும்‌ ஆசைகளையும்‌: 
அறியமுடியும்‌ என்று பிராய்டு சொல்‌.லுகிளார்‌.. அவ்வாறு 

ஆராய்ந்த கனவைப்‌ பற்றி அடுத்த பகுதியில்‌ காண்போம்‌... 


10. கனவின்‌ பொருள்‌ 


பல-கனவுகள்‌ இக்கல்‌ நிறைந்திருக்கன்றன: அவற்‌: 
றில்‌ தோன்றும்‌ நிகழ்ச்சிகள்‌ மேலாகப்‌ பார்க்கும்போது: 
அர்த்தமற்றவைகளாகவும்‌ இருக்கின்றன. கோ. என்பவர்‌ 
கண்ட ஒரு கனவைப்‌ பாருங்கள்‌. 

“ஏதோ ஒரு பெரிய கோயில்‌. அங்கே கானும்‌ என்‌ 
ஈண்பர்கள்‌ ௫. வே. மா. ஆ௫ய மூவரும்‌ சேர்ந்து ஒருவனைக்‌ 
கொலை செய்தோம்‌. அவனுடைய மூக்கை மாத்திரம்‌ 
அறுத்துச்‌ சந்தனத்தில்‌ வைத்துச்‌ சாமிக்கு வைத்தோம்‌. 
பிரேதம்‌ : வெளியிலேயே கிடந்தது. ௫. தான்‌ மூக்கை: 
அறுத்தவர்‌. கடவுளைத்‌ தொழுவதற்காகப்‌ பலர்‌ ஒரு மோட்‌ 
டார்க்‌ காரில்‌ வந்தார்கள்‌. உடனே கான்‌ பிரேதத்தைத்‌ 
குரக்இக்‌' கோபுரத்தின்‌ மேல்‌ வீசினேன்‌. இதை எனது 

- ஆரியர்‌ ஒருவர்‌ பார்த்துக்கொண்டார்‌. 
நரன்‌ ஓடிவந்து விட்டேன்‌. வழியில்‌ என்‌ ஈண்பன்‌ 
வீ. யைச்‌ சந்தித்து வேறொருவனீடம்‌. சைக்கிள்‌ வாங்கி 
இருவரும்‌ எ.றிக்கொண்டு ஊருக்குச்‌ சென்றோம்‌. வழியில்‌ 
சி.தம்‌ அண்ணனிடம்‌ சாதாரணமாகப்‌ பேசிக்கொண்டு 
வந்துகொண்டிருந்தார்‌. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 
கொலை செய்துவிட்டு இவர்‌ இவ்வளவு தாராளமாக ( ணை 

யில்‌ நடமாடுகிறாரே என்று வியந்தேன்‌. 

“நாங்கள்‌ ஒரு சத்திரத்தில்‌ புகுந்துகொண்டிருக்தொம்‌: 
ஆனால்‌ சி.வேறு சில ஈண்பர்களுடன்‌ வழியில்‌ சென்று 
கொண்டிருந்தார்‌.” 

.... கீனவுக்ள்‌ பல இவ்வாறிருப்பினும்‌. பிராய்டு கூறுவது 
போல்‌ அண்‌ ற்றை ஆராய்ந்து பொருள்‌ கண்டால்‌ மன நிலை 


கக்‌ மனம்‌ எனும்‌ மாயக்‌ குரங்கு 


யையும்‌ கோளாறுகளையும்‌ அறிந்துகொள்ள முடியும்‌. 
கனவை ஆர்ரய்வதற்கு எண்ணச்‌ சேர்க்கை: முறையைக்‌. 
கையாளுவிறார்கள்‌. 

அம்முறையைப்‌ பின்பற்றி ஆராய்ந்த ஒரு கனவையும்‌ 
அதன்‌ பயனையும்‌ சோதனை செய்தது போலவே. மே 
துருகிறேன்‌:-- 

"ப. என்ற ஈண்பர்‌ கண்ட கனவு: “உலாவச்‌ சென்று 
கொண்டிருக்கிறேன்‌. ஒரிடத்திலே ஒரு பாம்புப்‌ புற்று 
இருந்தது. ஒணான்‌ இன்று பாம்பைப்‌ பிடித்துத்‌ இன்ன 
நினைத்து அந்தப்‌ புற்றுக்குள்‌ நுழைந்தது. சான்‌ சற்றுத்‌ 
தூரம்‌ போய்த்‌ திரும்பி அதே வழியில்‌ வந்தேன்‌. உள்ளே 
சென்ற ஒணான்‌ வேகமாக வெளியே வந்து குதித்தது. ஒரு 
பாம்பு அதைத்‌ ' துரத்திக்கொண்டு வந்தது. என்னைத்‌ 
' தாண்டிக்‌ துரத்திக்கொண்டே போயிற்று. ஒணானைப்‌ 
“பாம்பு தன்‌ வாயில்‌ கவ்விக்கொண்ட து." 

சோதனை: இரவு 73 மணிக்கு எண்ணச்‌ சேர்க்கை 
முறையில்‌ சோதனை ஆரம்பிக்கிறது. எங்கும்‌ நிசப்தம்‌: 
அறைக்குள்ளே மங்கிய வெளிச்சம்‌. ஈண்பர்‌ ஒரு கட்டி 
லிலே கைகால்களை நீட்டிக்கொண்டு படுத்திருக்கிறார்‌. கான்‌ 
தலைக்குப்‌ பக்கத்தில்‌ பின்புறமாக அமர்க்திருக்கறேன்‌. 
“இப்பொழுது நீங்கள்‌ கண்ட கனவில்‌ சில அம்சங்‌ 
களைப்‌: பற்றித்‌ தனித்‌ தனியாக உங்களிடம்‌ சொல்லப்‌ 
போகிறேன்‌. ஐஓவ்வொன்றையும்‌ கேட்டதும்‌ அதைப்‌ 
பற்றியே சிர்இக்கவேண்டும்‌. அதன்‌ காரணமாள்‌ மனத்தில்‌, 
என்ன என்ன தோன்றுகன்‌றனவோ அவற்றை யெல்லாம்‌ 
அப்படியே சொல்லிக்‌ கொண்டிருங்கள்‌. எதையும்‌ ஒளிக்கக்‌ 
கூடாது. உம்முடைய அ றிவைக்கொண்டு எதையும்‌ 
ஆராய்ந்து பார்க்கலாகா து. தோன்ர றியது தோன்‌ நியபடியே 
கடறவேண்டும்‌, எண்ணங்கள்‌ மிக... இழிந்தவைகளாக 
இருந்தாலும்‌ அவற்றை மறைக்க முயல வேண்டாம்‌. 


கனவின்‌ பொருள்‌ 4 


எவ்லாவற்றையும்‌ தாராளமாகச்‌ சொல்ல வேண்டும்‌.. 
அவற்றைக்‌: கொண்டுதான்‌ உண்மையைக்‌ காணலாம்‌” 
என்று இவ்வாறு ' கூறிவிட்டுக்‌ கனவின்‌ அம்சங்களை ஒவ்‌ 
வொன்ருகக்‌ கூறினேன்‌. அவற்றைக்‌ கேட்டு, ப. சொன்ன 
எண்ணங்களையும்‌ கீழே தருகிறேன்‌. .. ' 


1. பாம்புப்‌ புற்று:--எங்கும்‌ பாம்புப்‌ புற்றுகள்‌. 
அவற்றைப்‌ பார்த்துக்‌ கொண்டே. கடக்கிறேன்‌--சறு, 
வயதில்‌ பாம்புப்‌ புற்றுக்குப்‌. பூசை செய்வதைப்‌ 
பார்த்தல்‌--இரவில்‌ நடக்கும்போது பாம்பிருக்குமோ: 
என்று பயம்‌--வழியிலே ஒரு பாம்புச்‌ சட்டை-- 
பாம்பிருக்குமோ எனப்‌ பயம்‌--ஒரு காள்‌ இரவிலே. 
வீட்டிற்குத்‌ தனியாக வருதல்‌. பாம்பு வீட்டிற்குள்ளே 
இருந்தால்‌, இருட்டிலே என்ன செய்வது?--*இக்குச்சியை. 
உரைத்துக்‌ கொண்டே உள்ளே செல்ல வேண்டும்‌. 
முன்பு குமாஸ்தாவாக இருந்தபோது எனது அறையிலே. 
ஒரு காள்‌ சர சரவென்று சப்‌.தம்‌--வெளியே போய்விடு. 
இறன்‌--திரும்பி வந்து பார்த்தபோது  பாம்பு--மற்றவர்‌: 
-கள்‌ வந்து அதை அடிக்கிருர்கள்‌. நிலாவைப்‌ பாம்பு. 
விழுங்குவதாகச்‌ சுது வயதில்‌ கேட்ட கதை. 


2. ஒணான்‌ பாம்புப்‌ புற்றில்‌ நுழைதல்‌ : 
அடிக்கடி. என்‌ கண்ணில்‌ படுகிறது--சறு சல்‌: நீதன்‌ க்‌ 
ஈண்பர்கள்‌ . இருவருடன்‌ விளையாடுதல்‌--அவர்கள்‌ உண்டை 
வில்லால்‌ ஒணான்‌ அடித்தல்‌-ஒணானைக்‌ கண்டு பயம்‌- 
அடிக்கவேண்டாமென்று கான்‌ கண்டிப்பதுண்டு-ஒணா 
ளப்‌ பார்த்தால்‌ உடம்பு சிலீர்ப்பதுண்டு-அதன்‌ உருவத்‌ 
இல்‌ ஜரு அருவருப்பு-அது கடித்தால்‌ இறந்து விடுவார்கள்‌ 
ஈன்று கேள்விப்பட்டிருக்கிறேன்‌-கான்‌ குமாஸ்தாவ்க 
- இருந்தபோது ஒருகாள்‌ என்‌ அறையில்‌ ஒரு ஒணான்‌ புகுந்து 
கொண்டது-வெளியே துரத்த முடியவில்லை.” ்‌ 


கடு மனம்‌ எனும்‌ மாயக்‌ குரங்கு 


8. பாம்பு ஒணானைத்‌ துரத்தல்‌--*“இரவில்‌. செல்‌ 
.லும்போது செடிகளைக்‌ கண்டால்‌ எட்டத்‌ தள்ளிச்‌ செல்‌ 
வேன்‌-சனவு கண்ட மறுகாள்‌ ஒரு ஒணான்‌ என்‌ பின்னால்‌ 
.விமுந்து ஓடிற்று. ௮து.மேலே விழுந்திருந்தால்‌ கடிக்குமோ 
என்று சந்தேகம்‌-பாம்பு வளைந்து வளைந்து வறதுக்‌. 
நேராக, ஒழுனால்‌ தப்பித்துக்‌ கொள்ளலாம்‌.” 


4. பாம்பு ்‌ ஒணுனை வாயில்‌ கவ்வுதல்‌: வம்ப 
இருவர்‌ ஒரு மலைப்‌ பாம்பை ஒரு கம்பில்‌ கட்டித்‌ ஆரக்கி 
வந்ததைச்‌ சிறு வயதில்‌. பார்த்த ஞாபகம்‌-மலை ஏறும்‌ 
'போது பாம்பு வருமோ என்று பயம்‌-சிறு வயதில்‌ திண்ணை 
யில்‌ படுத்திருந்தபோது கூரையில்‌ எதோ ஓன்று அசைவ 
தைக்‌ கண்டு தாயைக்‌ கூப்பிடுதல்‌-பார்தீதால்‌ அது பாம்பு- 
அதை அடித்தரர்கள்‌-மலைப்‌ பாம்பு ஆடுமாடுகளை "விழுங்கு 
தல்‌-பாம்பின்‌ வாலைப்‌ பிடித்துச்‌ சுற்றி அடித்தால்‌ அது 
செத்துவிடும்‌. ஒரூர்‌ சென்று வரும்போது இருட்டி விட்டது. 
வழியில்‌ பாம்பிடுசக்குமோ எனப்‌ பயம்‌. பாம்பு வழியில்‌ 
படுத்திருந்தது. காலடித்‌ சத்தம்‌ கேட்டு, அது: போய்‌ 
விட்டது. புது வீட்டில்‌ ஏழெட்டுத்‌ தேளிருக்தன: பாம்பும்‌ 
வந்தால்‌ என்ன: செய்வதென்று பயம்‌. சிறு வயதில்‌ தாயு 
டன்‌ படுத்திருர்கபோது .படுக்கையடியில்‌ ஒரு பாம்பு 
இருந்தது. அதைக்‌ கண்டு தாய்‌ அலறி நடுங்குதல்‌,” 

எனது ஈண்பருக்கு இப்பொழுது கல்யாணமாகி யிருக்‌ 
கிறது. புது. வீட்டில்‌ தனிக்‌ குடித்தனம்‌ நடத்துஇிரர்‌. 
அநீத வீட்டிற்கு எதிராக ஒரு கழனி யிருக்கிறது. பாம்பு 
ங்கே இருக்கலாமெனச்‌ சந்தேகம்‌. மேலும்‌. அவர்‌ சில 
ங்க்ளில்‌ இருட்டிய பிறகு காட்டுப்‌ பாதை வழியாக 
மூற்கு வரவேண்டி யிருக்கிறது: அதனால்‌ பாம்பைப்‌ 
வற்றிய பயம்‌ உள்ளத்திலே மேலெழுத்திருக்கிறது. சிறு 
வயதிலே: வீட்டுக்‌ கூரையின்‌ மீதும்‌, 'படுக்கைக்குக்‌ சீழும்‌ 
பாம்பைக்‌ கண்டதும்‌, குமாஸ்தாவாக இருந்த. காலத்தில்‌ 










கனவின்‌ பொருள்‌ 47 


அறைக்குள்ளே பாம்பைக்‌ கண்டதும்‌ பாம்பைப்‌ பற்றிய 
பயத்தை: ீஃிறமனத்தில்‌ உண்டாக்கியிருக்கின்‌ றன. இன்று 
பாம்பைப்‌, பற்றிய எண்ணம்‌ ஏற்படவே பழைய உணர்ச்சி 
யானது மனத்தில்‌ தோன்‌ றியிருக்கி றது. 


மேலும்‌ தம்‌. மனத்திலே உண்டாகும்‌ பாம்பைப்‌ 
பற்றிய பயத்திற்காக அவர்‌. தம்மைத்‌ தாமே வெறுத்துக்‌ 
கொள்ளுகிறார்‌. அதனால்‌ சிறு வயதிலிருந்து அருவருத்து 
வுக்த ஒணானாகத்‌ தம்மையே கனவில்‌ காண்இிரர்‌. பாம்பை 
அடித்து வெற்றிகொள்ள வேண்டுமென்ற ஆசையும்‌ 
அதில்‌ காண்கிறது. இவ்விளக்கத்தைக்‌ கூறியபோது 
நண்பர்‌ அதைப்‌ பெரும்பாலும்‌ ஒப்புக்‌ கொண்டார்‌. 
வேறொரு ஊரில்‌ இருந்த காலத்‌தில்‌. பாம்புக்‌ கனவே கண்ட 
தில்லை யென்றும்‌ கூறினார்‌. சிறு வயதில்‌ ஏற்பட்ட அனு 
பவம்‌ இதுவரை ஞாபகத்திற்கு வந்ததில்லை என்றும்‌ 
சொல்லி அதிசயப்பட்டார்‌. 


ஏண்ணச்‌ சேர்க்கை முறையைக்‌ கையாண்டு நல்ல 
பலன்‌ கண்டவர்‌ சிக்மண்ட்‌ பிராய்டு, ஆசை நிறைவேற்‌ 
றத்திற்காகவே ' கனவுகள்‌ எழுகன்றனவென்று -அவர்‌ 
கூறுஇருர்‌. அவருடைய ஆராய்ச்சியைப்‌ பெரிதும்‌ போற்றி 
னாலும்‌ ஆட்லரும்‌ யுங்கும்‌ அவர்‌ கூறுவதைப்‌ பூரணமாக 
ஏ.ற்றுக்‌ கொள்வதில்லை. “*கனவு என்ற வாயிலின்‌ வழியாக 
மனகீ.கோட்டைக்குள்‌ கடக்கும்‌ நிகழ்ச்சிகளின்‌ இலேசான 
காட்சி . நமக்குக்‌ கஇடைக்கிறது” என்று ஆட்லர்‌ எழுது 
இருர்‌. “ஒருவனுடைய வாழ்க்கைப்‌ பிரச்சினையையே கனவு 
பிரஇபலிக்கிறது” என்பது அவர்‌ கருத்து. 


உயர்வடைய வேண்டுமென்ற ஒரே: கோக்கத்துடன்‌ 
வாழ்க்கைப்‌ போராட்டம்‌ நிகழ்வதாக ஆட்லர்‌ கம்புகிழுர்‌- 
“கனவும்‌ அக்கோக்கத்தை அடையும்‌ மூயற்கியைச்‌ தித்தி 
ரிக்கிறது. 


48. மனம்‌ எனும்‌ மாயக்‌ குரங்கு 


யுங்‌ என்பவர்‌ மறை மனத்திற்கு மற்றவர்களைவிட 
மிக முக்கிய ஸ்தானம்‌ கொடுப்பவர்‌. மனிதவர்க்கம்‌ அடைக்‌ 
துள்ள ஆழ்ந்த உள்ளக்‌ சிளர்ச்சிகளெல்லாம்‌ மறை மனத்‌. 
இல்‌ பதிந்திருக்கன்றன என்பதும்‌ அம்மறை மனத்தி 
லிருந்தே வெளிமனம்‌ வளர்க றதென்பதும்‌ அவர்‌ கருத்து. 
ஆகவே அவர்‌, “வாழ்க்கையில்‌ ஏற்படும்‌ தடைகள்‌ குறை 
பாடுகள்‌ முதலியவற்றிற்கு மறை மனம்‌ கனவிலே ஈடு 
செய்ய முயல்கிறது. அவ்வாறு ஈடு செய்வதற்காக உண்‌ 
டாகும்‌ நிகழ்ச்சிகள்‌ பெரும்பாலும்‌ புதிர்போல இருக்கின்‌ 
றன. அவற்றைச்‌ சந்தர்ப்பத்திற்கேற்றவாறு ஆராய்ந்து 
அறிந்துகொள்ள வேண்டும்‌" என்று கூறுஒருர்‌. 


- பிராய்டு, ஆட்லர்‌, யுங்‌ ஆகிய மூவருடைய கருத்துக்‌ 
களையும்‌ சேர்த்துப்‌ பார்க்கும்போது அகேகமாகக்‌ கனவைப்‌: 
பற்றி ஒரு பொதுவான அபிப்பிராயம்‌ ஈமக்குக்‌ கடைக்கும்‌: 


பல கனவுகள்‌ தொடர்பில்லாமல்‌ தாறுமாருகவும்‌, 
வினோதமாகவும்‌ இருப்பதால்‌ கனவிற்கே பொருளில்லை 
என்று நாம்‌ தள்ளிவிடக்‌ கூடாது. **கனவு நம்முடைய 
வாழ்க்கையோடு கெருங்கிய சம்பந்தமுடையது; அது குறிப்‌ 
பாக மன நிலையைக்‌ காட்டுறதென்பதை .வெகு சுலபமாக 
நிரூபித்துவிடலாம்‌. மறைவாக மனத்துள்ளே வேலை 
செய்யும்‌ எண்ணங்களை அது காண்பிக்கிறது” என்று 
மெக்டூகல்‌ என்ற மனத்‌ தத்துவர்‌ எழுதுஇிருர்‌. 


கனவுகள்‌ நிகழ்கின்ற காலத்திலேயும்‌ மனம்‌ வேலை 
செய்து . கொண்டிருக்கிறது. ஆனால்‌ விழிப்பு நிலையிற்‌ 
போல அது அவ்வளவு கூர்மையாகவும்‌, தீவிரமாகவும்‌ 
வேலை செய்வதில்லை. தர்க்கரீதியாகவும்‌ நுட்பமாகவும்‌ 
அப்பொழுது எண்ணங்கள்‌ தோன்றுவதில்லை. இவ்வாறு 
மனம்‌ தனது மூழுச்‌ சக்தியுடன்‌ வேலை செய்யாததால்‌ ௮சீ 
சமயத்திலே மறைமனத்தில்‌ அழுந்தக்‌ கடக்கும்‌ எண்ணங்‌ 


கனவில்‌ பொருள்‌ 49 


களும்‌ ஆசைகளும்‌ கனவாக 'வெளிப்படுகின்‌ றன- ஆதலால்‌ 
தான்‌ கனவுகளும்‌ தாறுமாறாக இருக்கின்‌ றன- 


வாழ்க்கையில்‌, பூர்த்‌ தியடையாத பல ஆசைகள்‌ கன 
வில்‌.பூர்த்தியடைகஏன்றன என்று. கண்டோம்‌. கனவிலே 
ஒரு. சில சமயங்களில்‌ -எதிர்காலத்தில்‌ ஈடைபெறப்‌ 
போவதும்‌ தோன்றுவதுண்டு. இறந்த கால அனுபவங்‌ 
களைக்‌ கொண்டிருப்பதோடு ஒரளவிற்கு எதிர்கால அனு 
பவங்களின்‌. தோழ்றத்தைக்‌ காணும்‌ இறமையும்‌ மனத்‌ 
இற்கு உண்டு. உலகப்‌ போக்கையும்‌ தனி மனிதனுடைய 
வாழ்க்கைப்‌ போக்கையும்‌ கவனித்தால்‌ அவ னுடைய எதிர்‌ 
காலத்தைப்‌ பற்றிச்‌ சற்று உணர முடியும்‌. மேலும்‌ 
மனத்துள்‌ எழுந்துள்ள எண்ணங்களின்படியும்‌ விருப்பங்‌ 
"“களின்படியுமே எதிர்காலத்தில்‌ செயல்களின்‌ போக்கு 
- அமைகின்றன. ஆதலால்‌ அவை கனவில்‌ எப்பொழுதாவது 
்‌ தோன்றுவதில்‌ அற்பு தமொன்றுமில்லை. இதைக்‌ கொண்டு 
ள்ல்லாக்‌ , கனவுகளும்‌ மெய்யாகுமென்று எண்ணிவிடக்‌ 
கூடாது. கனவைப்‌ பற்றிய உண்மையை அறிந்த பின்‌ 
நரம்‌ அவ்வாறு தவறாக எண்ணமாட்டோம்‌. 


- ஓவ்வொரு கனவையும்‌ ஆராய்ந்து அதன்‌ பொருளை 
அறியலாம்‌. அதற்கு முக்கியமாகக்‌ கனவு காண்ப்வ 
னுடைய ஒத்‌, துை ழப்பு வேண்டும்‌. அந்தரங்கமான 
விஷயங்களையும்‌ மனத்தில்‌ உதிக்கிற எண்ணங்களையும்‌ 
மறைக்காமல்‌ கூற அவன்‌ உடன்பட வேண்டும்‌. இல்லா 
விட்டால்‌ உண்மையை. அறிவது அநேகமாக முடியாது. 
அவ்வாறு வெளிப்படையாகக்‌ கூறிய காலத்திலும்‌ சில 
சமயங்களில்‌ கனவின்‌ பொருளை அறிய முடியாமற்‌ 
போகலாம்‌.  அல்லது' . கனவிற்கு வேறு வகையான 
'பொருள்‌ கூறவும்‌ இடமிருக்கலாம்‌. **கனவின்‌ பொருளைப்‌ 
பூரணமாக அறிந்துவிட்டதாக யாரும்‌ நிச்சயமாகச்‌ 
செர்ல்ல இயலாது அதற்குக்‌ சண்ட பொருளானது 

மஃ-4 


50 மனம்‌ எனும்‌ மாயக்‌ குரங்கு. 
திருப்தி யளிக்கக்கூடியதாக,- இருக்கின்ற காலத்திலும்‌ 
அதற்கு. வேறு பொருளொன்று இருக்க முடியும்‌” என்று : 
பிராய்டு கூறுகிறூர்‌. ஆட்லரும்‌ யுங்கும்‌ இதை ஓப்புக்‌ 
"கொள்ளுகிறுர்கள்‌. ஆதலால்‌ கனவுகளை ஆராயும்‌ 
போது இவற்றையெல்லாம்‌ மனத்தில்‌ வைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. கனவென்பது பொருள ற்ற தோற்றமல்ல. மன 
நிலையை ஒரு வினோதமான முறையில்‌ இத்திரிக்கும்‌ நிகழ்ச்சி 
அது. .அதன்‌ ஊண்மையை ஆராய்ந்து கண்ட பெருமை 
முக்கியமாக மனப்‌ பகுப்பியலாரையே சாரும்‌. 


1]. பகற்‌ கனவு 


உறங்கும்போது காண்பது கனவு. விழித்‌திருக்கின்‌ ற 
நிலையிலும்‌ கனவு காண்பதுண்டு. அதுதான்‌ மனோராச்சியம்‌ 
அல்லது பகற்‌ கனவு. பக.ற்‌ கனவு என்றவுடன்‌ பகலில்‌ 
உறங்கும்போது காணும்‌ கனவு என்று கருதிவிடக்‌ ' 
கூடாது. நன்றாக விழித்திருக்கும்போதே எழுகின்ற மனக்‌ 
கோட்டைக்குத்தான்‌ அப்பெயர்‌ வழங்குகிறது. ' கா லம்‌ 
,பகலாகவும்‌ இருக்கலாம்‌. இரவாகவும்‌ இருக்கலாம்‌. தூரக்‌ 
கத்தில்‌ தோன்‌.றினால்‌ ௮.து கனவு; விழிப்பில்‌ தோன்றினால்‌ 
அது பகற்‌ கனவு. 

கனவு காணாதவர்களே அகேகமாக இருக்கமாட்டார்‌ 
கள்‌. பகற்‌ கனவு காணாதவர்களும்‌ வெகு அருமை. மக்கள்‌ 
கூட்டத்தையே இரண்டு பெரும்‌ பிரிவுகளாகப்‌: பிரித்து 
விடலாம்‌. பகற்‌ கனவு காண்பவர்‌: ஒரு பிரிவு ; காரியம்‌ 
செய்பவர்‌ மற்றொரு பிரிவு. ஆனால்‌ பகற்‌ கனவு காண்பவன்‌ 
காரியமே செய்யமாட்டான்‌ என்பதில்லை. அதுபோலவே 
காரியம்‌ செய்பவன்‌ பகற்‌ கனவு காணமாட்டான்‌ என்ப 
இல்லை. மனோராச்சியத்தில்‌ அதிக காலத்தைச்‌ செலவிடு 
பவர்கள்‌ ஒரு பகுதி; காரியம்‌ செய்வதில்‌ அதிக காலத்தைச்‌ 
செலவிடுபவர்கள்‌ .மற்றொரு பகுதி. 

பக.ற்‌ கனவு வேறு; சிந்தனை வேறு. பகற்‌ கனவு காண்‌ 
பவன்‌ தனக்கிஷ்டப்படி யெல்லாம்‌ எண்ணங்களையும்‌ 
காட்சிகளையும்‌ கற்பித்துக்‌ கொள்ளுகிறான்‌- ஆனால்‌ சிந்தனை 
செய்பவன்‌ அப்படியில்லை. ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே 
அவன்‌ தன்‌ மனத்தைத்‌ இவிரமாகச்‌ செலுத்தி யோசனை 
செய்ஒருன்‌. மனம்போன போக்கிலே அவன்‌ செல்லுவ 
இல்லை. அவன்‌ மனத்தை எண்ண உலகில்‌ உறுதியாக 


59 மனம்‌ எனும்‌ மாயக்‌ குரங்கு 


நடக்கும்படி. அறிவைக்‌ கொண்டு கூரண்டுகருன்‌. பகைவர்‌ 
சளின்‌ கோட்டையைக்‌. : கைப்பற்ற: வேண்டுமானால்‌. 
சேனைத்‌ தலைவன்‌ அதற்காக எத்தனை ஆழ்ந்து சிந்தித்துத்‌ 
இட்டம்‌ போடவேண்டும்‌! எவ்வாறு தாக்கினால்‌ எளிதில்‌ 
வெற்றிபெற மூடியும்‌ என்றும்‌, அதற்கு எத்தனை பெரிய 
படை பலம்‌ வேண்டுமென்றும்‌ அவன்‌ யோசித்து . முடிவு 
கட்ட வேண்டும்‌. பல ஆயிரக்கணக்கான ்‌ வீரர்களைப்‌ பலி 
கொடுக்க வேண்டுமானாலும்‌ அதற்கும்‌ அவன்‌- தயாராக 
இருக்கவேண்டும்‌. இங்ஙனம்‌ எண்ணிப்‌ பார்த்து வேண்டு 
வனவற்றை யெல்லாம்‌ ஆயத்தம்‌ செய்துகொண்டு போர்‌ 
தொடங்கினால்தான்‌ அவன்‌ வெற்‌றி காணமுடியும்‌. அவ்வா 
நில்லாமல்‌ தான்‌ சுலபமாக எதிரியை வென்று 
கோட்டைக்குள்‌ நுழைந்து விட்டதாகவும்‌, புகழ்மாலை 
பெற்றுவிட்டதாகவும்‌ . அவன்‌ மனோராச்சியம்‌ “செய்து 
அல்கல்‌ குறித்த காரியம்‌ நிறைவேறிவிடாது. 


காரியவாதியும்‌ பகற்‌ கனவு காண்பதுண்டு.' ஆனால்‌, 
அவன்‌ அத்துடன்‌ நின்‌.றுவிடுவதில்லை. அவன்‌ அக்கனவை 
ஈனவாக்க முனைகிறான்‌. உறுதியோடு காரியத்தில்‌ ஈடுபடு 
கிறான்‌. வான வெளியிலே சிறகை விரித்து வெள்ளைக்‌ 
கொக்கு ஓயிலாகப்‌ பறக்கின்றது. அதைப்பார்த்து மனிதன்‌ 
தானும்‌ பறப்பதுபோல மலனோராச்சியம்‌ செய்கிறான்‌. 
ஆயிரக்கணக்கானவர்கள்‌ அதோடு திருப்தியடைந்து விடு 
கிறார்கள்‌. ஒன்றிரண்டு. .பேர்கள்‌ அதை வைத்துக்‌ 
கற்பனைக்‌ கவிதைகள்‌ வரைகிருர்கள்‌. ஒருவன்‌ உண்மை 
யாகவே பறக்க முயலுகருன்‌. மனோராச்சியம்‌ செய்வதால்‌ 
பெற்ற விமானத்தைச்‌ சிருஷ்டி செய்ய அவன்‌ தனது 
அறிவை உபயோகித்து ஆழ்ந்து சந்திக்கிறான்‌. பறப்பதிலே. 
உள்ள ரகசியத்தைக்‌ காணப்‌ பிரயத்தனப்படுஒறான்‌. பல்‌ 
சோதனைகள்‌ செய்கிறான்‌. அவற்றின்‌ விளைவாக விமானம்‌: 
நமக்குக்‌ கிடைக்கின்‌ றது. 


பகற்‌ கனவு 54 


கனவிற்கும்‌. பகற்‌ கனவிற்கும்‌ பொதுவான ப்ல அம்‌ 
சங்கள்‌ இருக்கின்றன. அவை இரண்டும்‌ கனவு காண்‌ 
பவனையே : முக்கிய . கர்த்தாவாகக்‌ கொண்டிருப்பவை. . 
வாழ்க்கையில்‌ நிறைவேரறுது மனத்தில்‌ மறைந்து கடக்கும்‌ 
ஆசைகள்‌ நிறைவேறுவதையே முக்கியமாக இரண்டிலும்‌ 
காண்கிறோம்‌. சில ஆசைகளும்‌ எண்ணங்களும்‌ இழிந்தவை 
களாக இருக்கலாம்‌. அவற்றை மனிதன்‌ அறிவினால்‌ 
ஆஅடக்க..முயலுகிறான்‌. அதனால்‌ அவை மறை மனத்தில்‌ 
அழுந்திக்‌ கடக்கின்றன. உறங்குகின்ற சமயத்தில்‌ 
அறிவின்‌ ஆதிக்கம்‌ சற்றுத்‌ தளர்சன்றது. அந்தச்‌ சமயத்‌ 
திலே.௮வைகள்‌ கனவாக வெளியாகின்றன. அதுபோலவே 
பகற்‌ கனவிலும்‌ இவ்வாசைகள்‌ தோன்றி மனத்திற்கு ஒரு 
“வகையான இருப்‌்தியை அளிக்கின்‌ றன. 

பகற்‌ கனவைப்‌ பற்றி ஜீ. எச்‌. கிரீன்‌ என்பவர்‌ பின்‌ 
வருமாறு எழுதுகிறார்‌ : , 

1. நமக்குத்‌ தெரியாமல்‌ மனத்திலே அழுந்தி' 
மறைந்து இடக்கும்‌ ஆசைகளைப்‌ பகற்‌ கனவு நிறைவேற்று 
இன்றது. 

9. ஒருவன்‌ தன்னைப்‌ பற்றியே கதறக்‌ கருது. 
வதை அது கு, றிக்கின்‌ றது. ' 

அ... உலகத்தைப்‌ பற்றி அவன்‌ வெளிப்படையாகக்‌ 
கொண்டுள்ள நினைப்பைத்‌ தவிர வேறொரு நினைப்பிருப்ப 
தையும்‌ ௮து ஞு.றிப்பாகக்‌ காட்டுகிறது. - 

4. “காரியம்‌. செய்ய வேண்டுமென எழுகின்ற எண்‌ 
ணத்திற்கும்‌, காரியம்‌ செய்வதற்கும்‌ இடையே” உண்‌ 
டாகும்‌ பல முக்கியமான மிகழ்ச்சிகளில்‌ அதுவும்‌ ஒன்றுக: 
இருக்கலாம்‌. 

5. இவிர முயற்சியோடு கவனமாகக்‌ க௱ளியத்தில்‌ ஈடு 
பட்டிருக்கும்‌ சமயத்திலல்லாது மற்ற சமயங்களில்‌” அது 
ஆதிக்கம்‌ செலுத்தத்‌ தொடங்குகின்றது. 


தக மனம்‌ எனும்‌ மாயக்‌ குரங்கு 


இப்பக்‌ கனவும்‌ சிறு வயது முதற்‌ கொண்டே உண்‌ 
டாகறது. சிறு குழந்தைகள்‌ விளையாடுவதை நாம்‌ பார்த்‌ 
திருக்கறோம்‌. ஒரு குழந்தை தன்னைத்‌ தாயாகவும்‌, . ஏதாவ 
தொரு பொருளைக்‌ குழந்தையாகவும்‌. பாவித்துக்‌ கொள்ளு, 
கிறது. தனது தாய்‌ தன்னிடம்‌ எவ்விதம்‌ நடந்து: 
கொள்ளுகறுளோ அதுபோலவே கற்பனைக்‌ குழந்தையிடம்‌ 
அது ஈடக்கன்றது. தாயைப்போலவே பேசுகிறது ; கடுஞ்‌ 
சொல்‌ கூறுகிறது. தண்டனை கொடுக்கிறது. அந்தக்‌ 
கற்பனைக்‌ குழந்தையிடம்‌ தன்னிடமுள்ள குறும்புகள்‌ 
எல்லாவற்றையும்‌ இது காண்கிறது. இவ்விதமாகத்‌ தன்னை 
உயர்த்தியும்‌, தன்னிடமுள்ள குறைகளை அக்‌ கற்பனைக்‌ 
குழந்தையிடம்‌ பாவித்தும்‌ அது . விளையாடித்‌ திருப்தி 
யடைஇறது. 


மூன்று வயதாக இருக்கும்போது சரோஜா அடிக்கடி 
தனக்கே தனியாக ஒரு சொந்த வீடிருப்பதாகப்‌ பேசுவாள்‌... 
"என்‌ வீட்டிலே நிறைய மிட்டாய்‌ இருக்கிறது. பெரிய: 
பீரோ இருக்கறது” என்று என்ன என்னவோ பெருமை 
யாகச்‌ சொல்லிக்‌ கொள்ளுவாள்‌. ஒருகாள்‌ அவள்‌ தன்‌ 
வீட்டிலே பெரிய விருந்து நடக்கறதென்‌ றும்‌, வடை 
பாயசம்‌ எல்லாம்‌ ஏராளமாக இருக்கின்‌ றனவென்றும்‌ கூ..றி' 
விட்டு எங்களுடன்‌ சாப்பிட வர மறுத்துவிட்டாள்‌. அது: 
அவளுடைய பகற்‌ கனவைக்‌ குறிக்கின்‌ றது. 


“குழந்தைகள்தான்‌ அதிகமாகப்‌ பகற்‌ கனவு காண்‌ 
பவர்கள்‌: அவர்களுடைய பகற்‌ கனவுகளை ஆராய்ந்து: 
பார்த்தால்‌ ' அவை பெரும்பாலும்‌ வாழ்க்கையில்‌ அடையப்‌ 
'பெறுத அசைகளை நிறைவேற்றுவனவாக இருக்கும்‌” 
என்று மெக்டூகல்‌ எழுதுவஒழுர்‌. 


_ சாதாரணமாகப்‌ பத்தாவது வயதில்‌ துணிகரச்‌ செயல்‌ 
களைப்‌ பற்றிய பகற்‌ கனவுகள்‌ உண்டாகின்றன. பல 


பகற்‌ கனவு த்த 


ருடன்கூடித்‌ தீரச்‌ செயல்கள்‌ செய்வதுபோலவும்‌, அவற்றி 
லெல்லாம்‌ தானே முக்கியமாக இருப்பதுபோலவும்‌, தனது 
தோழர்களுக்குத்‌ தானே. தலைவனாக விளங்குவது போலவும்‌ . 
காட்சிகள்‌ தோன்றுகின்றன. காளைப்‌ பருவத்திலே பிறக்‌ 
கும்‌ பகற்‌ கனவுகள்‌ பலதிறத்தினவாகும்‌. அப்பொழுது 
இயல்பாகவே அதில்‌ காதலுணர்ச்சியும்‌ கலந்திருக்கும்‌. 


- இவ்வாறாக ஓவ்வொரு பருவத்திலும்‌ அதற்கேற்ற 
வாறு பகற்‌ கனவுகள்‌ நிகழ்கின்றன. ' சிறுவர்களின்‌ பகற்‌ 
கனவுகள்‌ பொதுவாகக்‌ குற்றமற்றவைகளாக இருக்கும்‌. 
ஏனெனில்‌ அந்தப்‌ பருவத்தில்‌ அட-க்கியொடுக்க வேண்டிய 
இழிக்த எண்ணங்கள்‌ உண்டாகக்‌ காரணமில்லை. 


கனவுகளை ஆரரய்வதுபோலவே பகற்‌ கனவுகளையும்‌ 
. ஆராய்ந்தால்‌ ஒருவனுடைய மன நிலைமையை அறிந்து 
கொள்ள முடியும்‌. பகற்‌ கனவிலே அவனுடைய ஆசை 
. களும்‌ எண்ணங்களும்‌ பொதுவாக நேரிடையாகவே 
வெளிப்படுகின்றன. அந்த வகையில்‌ அவனுடைய மன 
நிலையைக்‌ காண இது கனவைவிட. அதிகமாகப்‌ பயன்படும்‌. 
ஆனால்‌ பகற்கனவை வெளிப்படையாகப்‌ கூறும்படி 
செய்வதுதான்‌ . சிரமம்‌. அது இஹிந்ததாக.. இருக்குமானால்‌ 
வெளியில்‌ கூறப்‌ பொதுவாக யாரும்‌ விரும்பமாட்டார்கள்‌. 


கனவின்‌ பொருளை. அறிந்துகொள்ள எண்ணச்‌ 
சேர்க்கை முறையைக்‌ கையாளுவதைப்பற்றி முன்பே 
கவனித்தோம்‌. அத்த ஆராய்ச்சியோடு ஒருவன்‌ காணும்‌ 
பகற்‌ கனவையும்‌ சேர்த்து கோக்கினால்‌, அவனுடைய மன 
நிலைமையை நன்றாக உணரமுடியும்‌. 


நத 

ஒரு காள்‌ இரவு எட்டு மணியிருக்கும்‌. பு.திதாக வந்த 
கண்பரொருவரோடு வெளித்‌ திண்ணையிலமர்ந்து உரை 
யாடிக்‌ கொண்டிருந்தேன்‌. சந்தித்துப்‌ பல வருஷங்களாக 
விட்டபடியால்‌ அவர்‌ குதுரகலத்தோடு தமது வாழ்க்கை 
யைப்‌ பற்றிச்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. அவர்‌ முகத்‌ 
திலே மகழ்ச்சி பொங்கிக்கொண்டிருக்தது. 

அது கார்‌ காலம்‌. வானத்திற்குப்‌ போர்வையிட்டது 
போல எங்கும்‌ கருமேகக்‌ கூட்டம்‌. திடீரென்று இடியும்‌ 
மின்னலும்‌ ஆரம்பித்தன. அதுவரைக்கும்‌ .ரித்துப்‌ 
பேசிக்கொண்டிருக்த நண்பர்‌ இடிக்‌ குரலைக்‌ கேட்டு அலறி 
நடுங்கலானார்‌. இடி. யோசை கேட்கும்‌ ஓவ்வொரு தடவை 
யும்‌ 'அவர்‌ துள்ளி யெழுந்தார்‌. மருண்டு. மருண்டு பயத்‌ 
தோடு சுற்றுமுற்றும்‌ பார்த்தார்‌. எனக்கு ஒன்றுமே 
விளங்கவில்லை. இடியிடி.ப்பதைக்‌ கண்டு இவர்‌ இப்படி 
பீதி கொள்ளுவானேன்‌; கார்காலத்திலே இடியும்‌ மின்ன 
௮ம்‌ சகஜந்தானே? என்று கான்‌ உள்ளுக்குள்ளேயே 
ஆச்சரியப்பட்டுக்‌ கொண்‌ டிருந்தேன்‌. 

“வீட்டிற்குள்ளே போய்விடலாமா?” ஏன்று அந்த 
ஈண்பர்‌ அவசரமாகக்‌ கேட்டுக்கொண்டே . எழுந்து 
நடந்தார்‌. ்‌ 

வீட்டிற்குள்ளே சென்று அமர்ந்த பிறகும்‌ அவர்‌ பீதி 
தணியவில்லை... இடிக்‌ குரல்‌ கேட்கும்போதெல்லாம்‌ .அ௮வர்‌ 
திடுக்கட்டெழுக்தார்‌. 

“கார்‌ காலத்திலே எங்கள்‌ ஊரில்‌ இப்படி இடியிடிப்ப 
துண்டு: ஆனால்‌ எங்கேயாவது இடி விழுந்ததாகவே 


கிலி 57 


காணோம்‌. சும்மா. வெறும்‌ உருட்டலும்‌ கர்ஜனையுந்தான்‌”” 
என்று மெதுவாக கான்‌ கூறினேன்‌. 

"எனது வார்த்தைகள்‌ அவருக்குத்‌ வ்தரியமணிக்கவில்கல்‌: 
அனாவசியமாகப்‌ பயங்‌ கொண்டு அவஸ்தைப்பட்டுக்‌ 
(கொண்டிருந்தார்‌. “எனக்கென்னவோ இடியிடிப்பதைக்‌ 
கேட்டால்‌ ஓரே பயமாக. . இருக்கி றது” என்று அவர்‌. 
கெற்றி வியர்வையைத்‌ "வடைத்திகளைண்டே வெளி 
யிட்டார்‌. 


அந்தப்‌" பயத்திற்கு அவரால்‌ ஒரு காரணமும்‌ கூற 
முடியவில்லை. “என்னவோ ப்யமாக இருக்கிறது” என்று 
"சொல்லிவிட்டுச்‌ சுருண்டு படுத்துக்கொண்டார்‌. விரிப்பை: 
எடுத்துப்‌ போர்த்துக்கொள்ளவும்‌ செய்தார்‌. 

“இப்படி. இழுத்துப்‌ போர்த்துக்கொண்டால்‌ . இடி 
விழாதோ?” என்று .கேலியாகக்‌ கேட்டேன்‌. அவர்‌: பதில்‌: 
பேசவேயில்லை. 


இவரைப்‌ போல வீண்‌ .பீதி ல்‌ அ்றவள்‌ 
பலருண்டு. இலருக்குப்‌ பூனையைக்‌ கண்டால்‌ ஓரே. பயம்‌. 
சிலருக்கு இருட்டைக்‌ கண்டால்‌ ஓரே ஈடுக்கம்‌; கோழியைக்‌ 
கண்டு அலறி ஒபெவர்களும்‌ உண்டு. ஏன்‌ அவ்வாறு பயங்‌ 
.கொள்ளுகிறார்கள்‌ என்று விசாரித்தால்‌ காரணம்‌ அவர்‌ 
களுக்கே. தெரியாது. சொல்ல. முடியாத பெரும்‌ பயம்‌. 
ஏனோ உண்டாகிறது. க 

சிங்கத்தையோ புலியையோ கண்டால்‌ பொதுவாக 
அனைவருக்கும்‌ பயம்‌ உண்டாகிறது. அவை கொடியவை. 
என்ற காரணத்தினால்‌ அப்பயம்‌ ஏற்படுகிறது. அதை.நாம்‌ 
புரிந்துகொள்ள முடியும்‌, அது தற்காப்பு, உணர்ச்சியால்‌ 
பிறக்கிறது. ஆனால்‌. கோழியைக்‌ கண்டாலும்‌, மின்னலைக்‌ 
'கண்டாலும்‌ உண்டாகின்ற பீதிதான்‌ விந்தையாக இருக்‌ 
கிறது... இருட்டிலே தற்தாப்புணர்ச்சியினால்‌ ஓரளவு 
அகவனமர்கச்‌ செல்ல வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ உண்டாக 


58 மனம்‌ ஏலும்‌ மாயக்‌ குரங்கு 


வேண்டுமே ஓழிய, பெரும்‌ பயம்‌ ஏற்பட வேண்டியதில்லை. 
இருட்டிலே சாதாரணமாகப்‌ பலர்‌ நடமாடுகின்றார்கள்‌. 
அதனால்‌ இங்கு ஏற்படுவதில்லை. அவ்வாறு சாதாரணமாகப்‌ 
பயமடைய வேண்டாதவற்றைக்‌ கண்டும்‌ காரணமின்்‌ நி 
ஏற்படும்‌ பெரும்‌ பீதியை ஒரு வகையான ககம (ந்‌) 
என்று மனத்தத்துவர்கள்‌ கூறுகிறார்கள்‌. 


பல ஆண்டுகளுக்கு முன்‌, சாதாரணமாகச்‌ கிறு 
வயதில்‌ ஏற்பட்ட ஆழ்ந்த உள்ளக்‌ களர்ச்சிதான்‌ இம்‌ 
மாதிரியான இலிக்குக்‌ காரணமாக இருக்கிறது. ௮ம்‌ மனக்‌ 
இளர்ச்சியும்‌, அது எதனால்‌ உண்டானதென்பதும்‌ மறந்து. 
போய்விடும்‌. ஆனால்‌ அதன்‌ வில வாகத்‌ தோன்றிய கிலி்‌ 
மட்டும்‌ நிலைத்திருக்கும்‌. என்னுடன்‌ கல்லூரியில்‌ படித்த 
ஒரு மாணவன்‌ காற்று சற்று வேகமாக அடித்தால்‌ கிலி 
யடைவான்‌. அதற்குக்‌ காரணம்‌ அவன்‌ சிறுவனாக. இருந்த 
பொழுது தனது சொந்த ஊராகிய நெல்லூரில்‌ அடித்த. 
பெரும்‌ புயலையும்‌ அதன்‌ காரணமாக விளைத்த உயிர்ச்‌ 
சேதத்தையும்‌ கண்டு பயந்ததே என்று பின்னால்‌ தெரிந்து 
' கொண்டேன்‌. இது போலவே ஓவ்வொரு வகையான 
இலிக்கும்‌ ஏதாவது காரணமிருக்கும்‌. இயல்பாக. எழு 
தின்ற ஆசைகள்‌ நிறைவேறாமல்‌ போவதாலும்‌, அடிப்‌ 
படையான உள்ளக்‌ கிளர்ச்சிகளிலே தடுமாற்ற மேற்படுவ: 
தாலும்‌ இலி பி.றப்பதுண்டு- 


எனது மாணவன்‌ ஒருவனுக்கு சுமார்‌ 12 வயதிருக்கும்‌.. 
அவன்‌ இருட்டறைக்குள்‌ செல்லவே மாட்டான்‌. அவனைக்‌ 
கேலி செய்ய. வேண்டுமென்ச்‌ சில மாணவர்கள்‌ . ஒரு. நாள்‌ 
சூழ்ச்சி செய்தார்கள்‌. ஒரு அறைக்குள்ளே போய்‌ ஏதோ. 
ஒரு புத்தகத்தை எடுத்து வரும்படி. அவனை எஏவிஞார்கள்‌... 
அவன்‌ உள்ளே சென்றதும்‌ மின்சார விளக்கைச்‌ ௪ட்‌* 
டென்று அ௮ணைத்துவிட்டார்கள்‌. அவன்‌ வீரிட்டு, அலறிக்‌ 
கொண்டு வெளியே ஓடி. வந்தான்‌. எல்லோருக்கும்‌ - அது: 


கிலி 9: 


விளையாட்டாக இருந்தாலும்‌ அவனுக்கு அது ஒரு. பெரும்‌ 
ரீதியாக இருந்தது. பிறகு அவனை நிதானமாக ஆராய்ந்து 
பார்த்ததில்‌ குழந்தையாக இருந்தபோது இருட்டறையில்‌ 
பிசாசிருப்பதாக யாரோ கூறிப்‌ பயமுறுத்தியதுதான்‌ ௮கீ 
கிலிக்குக்‌ காரணமென்று தெரிய வந்தது. 
பிராணிகளைக்‌ கண்டு ஏற்படும்‌ இலிக்கு சிக்மண்ட்‌ 
பிராய்டு வேறொரு காரணமும்‌ கூறுகிருர்‌. பெற்றோரிட 
மூள்ள பய உணர்ச்சியானது மிருகங்களிடம்‌. இலியாக 
மாறுக௰தாம்‌. “மிருகங்களைக்‌ கண்டு பிறக்கும்‌ இலிகளில்‌ 
பலவற்றை ஆராய்ந்தபோது அவை பெற்றோரிடமுள்ள 
பயத்தால்‌ பிறந்தவை எனத்‌ தெரிய வந்தது” என அவர்‌ 
கூறுகிறார்‌. 
பொதுவாக கோக்கும்போது சந்தர்ப்பத்திற்கும்‌ ௮னு 
பவத்திற்கும்‌ ஏற்றவாறு பலவகையான கிலிகள்‌ பிடிக்க 
ன்றன. மூடப்பட்டுள்ள இடத்தைக்‌ கண்டு கிலி, திறந்த 
வெளியில்‌ கிலி, செங்குத்தான இடக்கிலி, நெருப்புக்‌ கிலி; 
இருட்டுக்‌ கிலி,தூசு பட்டு கோய்‌ பிடிக்கும்‌ எனக்கிலி, 
பூனைக்கிலி, பயத்தைப்பற்றிய கிலி எனச்‌ சாதாரணமாகப்‌ 
்‌ பல .இலிகளால்‌ மக்கள்‌ வருந்துவதை நாம்‌ காணலாம்‌: 
அவசரமும்‌, மன அஇர்ச்சிகளும்‌ நிறைந்த இக்கால 
வாழ்க்கையிலே பலர்‌ பலவகைப்பட்ட கலிகளால்‌ பிடிக்கப்‌ 
பட்டிருக்கின்‌ றனர்‌. 
அவ்வாறு இலி பிடித்து இடர்ப்படுவது முட்டாள்‌ 
தனம்‌ என்று போதிப்பதாலும்‌ ௮க்‌ இலிக்கு ஒரு காரண 
மூம்‌ இல்லை யென்று எடுத்துக்‌ காட்டுவதாலும்‌ அதைப்‌ 
போக்கிவிட முடியாது. - இருட்டறையைக்‌ : கண்டு கிலி 
அடைபவனை அதற்குள்ளேயே வலுக்கட்டாயமாக இருக்‌ 
ச்‌ செய்து ௮இல்‌ ஒரு ஆபத்தும்‌ இல்லையெனக்‌ காண்பித்து 
௮க்‌ இலியைப்‌ போக்கலாமெனச்‌ சிலர்‌ முயலுகிறுக்கள்‌- 
அவ்வாறு செய்வதால்‌ இலி மறைவதே இல்லை. 


60 மனம்‌ எனும்‌ மாயக்‌ குரங்கு. 


அக்கிலியைப்‌ போக்குவதற்கு ஓரே ஒரு வழிதானுண்டு. 
சாதாரணமாகக்‌ இலி பிடிப்பதற்கு இளமையில்‌ ஏற்பட்ட 
ஏதாவது ஒரு சம்பபமோ அனுபவமோ காரணமாக இருக்கு 
மென்று முன்பே கூறினேன்‌. அச்சம்ப்வத்தையும்‌ . நிலைமை 
யையும்‌, அனுபவத்தையும்‌ மறுபடியும்‌ ஞாபகத்திற்குக்‌ 
கொண்டு வரும்படி. செய்யவேண்டும்‌. மறை, மனத்‌ 5 திலே 
அவை அழுந்திக்‌ கடக்கும்‌. அனுபவம்‌ வாய்ந்த மனத்‌ ததீது 
வரின்‌ உதவியால்‌ அவற்றை மனத்திற்குக்‌ கொண்டு வந்து 
விடலாம்‌. அவ்வாறு கொண்டு வந்து அன்றடைந்த உள்ளக்‌ 
கிளர்ச்சியைத்‌ திரும்பவும்‌ உணரும்படி செய்து விட்டால்‌ 
அக்கிலி . தானாகவே நீங்கிவிடும்‌. ” இலியென்பது காரண 
மின்றி ஏற்படும்‌ பெரும்‌ பயம்‌. பொதுவாக அது. ஓரு 
ஆழ்ந்த உள்ளக்கிளர்ச்சியால்‌ உண்டாவது. அதைப்‌ போக்‌ 
குவதற்கு மன கோய்‌ வல்லுனர்களே. தகுஇ.வாய்ந்தவர்கள்‌. 


18. கற்றுக்‌ கொடுத்தது யார்‌? 


இப்பொழுதுதான்‌ பிறந்த கன்றுக்‌ குட்டி. மெதுவாக 
முயன்று எழுந்து நிற்கிறது... தாயின்‌ மடியருகே சென்று 
பால்‌. குடிக்கத்‌ தொடங்குகிறது. மடியிலே வாயை. 


வைத்துப்‌ பால்‌ குடிக்க அதற்கு யார்‌ கற்றுக்‌. 
கொடுத்தார்கள்‌? 


வாத்துக்‌ குஞ்சு முட்டையினின்றும்‌ வெளி வருகிறது; 
_ தண்ணீரைக்‌ கண்டதும்‌ அதில்‌ தாராளமாக இறங்கி 
நீந்துகிறது. அதற்கு யார்‌ நீந்தக்‌ கற்றுக்கொடுத்தார்கள்‌?. 


“குளவி ஓன்று பருவம்‌ அடையும்போது கூடுகட்ட. 
ஆரம்பிக்கிறது. அதில்‌ ஒரு பக்கத்திலே முட்டையிடுகி றது.. 
புழுவொன்றைப்‌ பிடித்து வந்து கூட்டிலே வைக்கிறது. 
புழூவைத்‌ தன்‌ கொடுக்கால்‌ கொட்டி அது ஸ்மரணையற்று 
ஆனால்‌ உயிரோடு கிடக்கும்படி செய்கிறது. மூட்டைகளி' 
லிருந்து குஞ்சுகள்‌ வெளி வந்த பிறகு அவற்றிற்கு' உண 
வாகப்‌ . பக்கத்திலேயே இப்படிப்‌ புழூவை வைத்துக்‌ 
கூட்டை மூடிவிட்டு. வெளியே: போய்‌ இஜ்துவிடுகறது: 
அந்தக்‌ குளவிக்‌ குஞ்சுகள்‌ பெரிதாகும்போது அவைகளும்‌ 
இதேமாதிரி செய்கின்றன. அவற்றிற்கு. யார்‌. கற்றுக்‌ 
கொடுத்தார்கள்‌? . .கற்றுக்கொடுக்கத்‌ தாய்க்‌ குளவிகூட: 

"இல்லையே? பிறகு எப்படி அந்தக்‌ குஞ்சுகளும்‌ தாய்‌: 
செய்தது கண்ணனை க்‌ செய்கிறது ந்த 


இங்காஇள்யான. கற்றுத்‌ தெரிந்துகொள்ளாத: செயல்‌ 
களைச்‌ செய்யும்படி..தூண்டும்‌ பி.றவிச்‌ சக்தி ஒன்‌, நிருக்கிறது.. 
அதற்குத்தான்‌. இயல்பூக்கம்‌ (. மயவ்றர்‌ 2... என்று * பெயர்‌... 


62 மனம்‌ எனும்‌ மாயக்‌ குரங்கு 


்ணவு தேடுக்கம்‌, கூடிவாமூக்கம்‌, இடம்பெயருக்கம்‌, 
கலவியூக்கம்‌ என்‌.றிப்படிப்‌ பல இயல்பூக்கங்கள்‌ இருப்ப 
தாக மெக்டூகல்‌ போன்ற மனத்‌ தத்துவர்கள்‌ குறிப்பிடு 
இருர்கள்‌. ஒவ்வொரு இயல்பூக்கத்திற்கும்‌ ஏற்றவாறு 
உள்ளக்‌.களர்ச்சிகளும்‌ உண்டு என்று கூறுவர்‌. 
இயல்பூக்கத்தைப்‌ பற்றி மாறுபட்ட. கருத்துக்‌ 
களுண்டு. இயல்பூக்கம்‌ என்பதே இல்லை என்பாருமூண்டு. 
இயல்பூக்கம்‌ இருந்தாலும்‌ பூச்சிகள்‌, பறவைகள்‌, விலங்கு 
கள்‌ முதலியவற்‌.நிடம்‌ அதன்‌ ஆதிக்கத்தைக்‌ காணலாம்‌; 
மனிதனிடத்திலே அதற்கு ஆஇக்கமில்லை என்று கூறுகிற 
வர்களும்‌ உண்டு. 
இயல்பூக்கமே' இல்லையென்று மறுக்கிறவர்கள்‌ தமது 
ஆராய்ச்சிகளினால்‌ இயல்பூக்கச்‌ செயலாக எண்ணிவகந்த சில 
செயல்களின்‌ காரணத்தைக்‌ கண்டுபிடித்து ௮ச்‌ செயல்கள்‌ 
சாதாரணமான அனுபவத்தால்‌ அல்லது அறிவினால்‌ 
ஏற்பட்ட ஈகடத்தை என்று கூறுகிருர்கள்‌. 
கும்மென்று இருண்டு கிடக்கும்‌ குகையினுள்ளே 
வெளவால்‌ -தாராளமாகப்‌ பறந்து வட்டமிடுகிறது. 
நீட்டிக்‌ கொண்டிருக்கும்‌ கரடுமூரடான கற்களின்‌ 3மலே 
அது மோதிக்கொள்வதே . இடையாது. ஒரு வேளை: இருட்‌ 
மலே அதற்குக்‌ கண்‌ நன்றாகத்‌ தெரியுமோ என்று சந்தே 
இத்து அதன்‌ கண்களை மூடிக்‌ கட்டிப்‌ பறக்கவிட்டார்கள்‌. 
அப்பொழுதும்‌ அது எதன்‌ மேலும்‌ மோதிக்கொள்ளாமல்‌ 
இருண்ட குகைக்குள்ளே தாராளமாக வட்டமிடுகின்‌ றது! 
இதை இயல்பூக்கச்‌ செயல்‌ என்று முதலில்‌ நம்பிக்கொண் 
பிருந்தார்கள்‌. 1940-ஆம்‌ ஆண்டிலே டொனால்டுகரிப்பின்‌, 
ராபர்ட்‌ கலம்பாஸ்‌ என்ற இரண்டு உயிரியலிஞர்கள்‌ 
இந்த அற்புதச்‌ செயலின்‌ உண்மையைக்‌ கண்டு பிடித்தார்‌. 
கள்‌. ட கண்களை மூடிவிட்டாலும்‌ இருட்டறையிலே 
வெளவால்‌ எதன்‌ மேலும்‌ மோதிக்கொள்ளாமல்‌ பறக்‌ 
-இறது. “ஆனால்‌ அதன்‌ காதுகளை மூடிவிட்டால்‌ கண்கள்‌ 


கற்றுக்‌ கொடுத்தது யார்‌ 7 68 


திறந்திருந்தாலும்‌ அது இருட்டில்‌ பறக்கும்போது பல 

"இடங்களில்‌ மோதிக்‌ கொள்கிறது! இந்த ஆராய்ச்சியி 
லிருந்து ஒரு உண்மை தெரிய வந்தது. 'வெளவாலுக்கு : 
நுட்பமான ஒலியைக்‌ கேட்டு அறிந்துகொள்ளும்‌ சக்தி 
யுண்டு. அதனால்‌ அது பறக்கும்போது உண்டாகும்‌ நுட்ப 
ஒலிகள்‌.எதிரிலுள்ள தடைகளின்‌ மேல்‌ பட்டு திரும்பிப்‌ 
-பிரஇபலித்து வரும்போது அவற்றைச்‌ சற்று தூரத்தி 
'லேயே உணர்ந்து தடைகளை விட்டு விலூத்‌ தப்பிச்‌ செல்‌ 
'இன் றது." இங்கே இயல்பூக்கச்‌ செயல்‌ ஒன்றும்‌ இல்ல்‌? 
"என்று அவர்கள்‌ கண்டார்கள்‌. 

ஆனால்‌ எல்லா இயல்பூக்கங்களையும்‌ இவ்வாறு 
ஆராய்ந்து . அவற்றிற்குக்‌ கரரணங்‌ கூறுவது கடினம்‌. 
அத்தனை பெரிய ஆராய்ச்சியிலே காம்‌ ஈடுபட.வேண்டியது 
மில்லை. இயல்பூக்கங்களைப்‌ பற்றிப்‌ பொதுவாகத்‌ தெரிந்து 
தொள்வதோடு அவை மனிதனுடைய செயல்களை எவ்‌ 
'வாறு. பாதிக்கின்றன என்பதையும்‌ கெரிக்தளளாண்டால்‌ 
போதும்‌. 

இயல்பூக்கம்‌ என்பது முன்‌ அனுபவம்‌ இல்லாமல்‌ 
இயல்பாகவே செய்யப்படும்‌ காரியமாகும்‌. கன்றுக்குப்‌ 
பாலுரட்ட முன்னால்‌ தெரியாது. இயல்பூக்கமாகக்‌ கன்று 
அதைச்‌ செய்கிறது. யாரும்‌ கற்றுக்கொடுக்காமல்‌ குளவி 
கூடுகட்டி. அதில்‌ புழுவை வைத்து முட்டையிடுகின் றது. 
இவ்வாறு ஓரு ஜீவராசியின்‌ , கலத்திற்கும்‌, அதன்‌ வருக்‌ 
கத்தை அழிந்து போகாமல்‌ பாதுகாப்பதற்கும்‌ இயல்‌ 
பூக்கச்‌ செயல்‌ உதவுகிறது. ஓரே வருக்கத்தைச்‌ சேர்ந்த 
எல்லா ஜீவராசிகளும்‌ ஒரே மாதிரி இயல்பூக்கச்‌ செயல்‌ 
களைக்‌ “கொண்டிருக்கிறது. - ஒரு .தூரக்கணங்குருவி கூடு 
கட்டுவது போலவே. மற்ற தூக்கணங்‌ குருவிகளும்‌. கூடு 
சீட்டுகன்‌, றன. இயல்பூக்கத்தின்‌ மற்றொரு தன்மை என்ன 
வென்றால்‌ : அனுபவத்தால்‌ : பழக்கத்திற்கு வரும்‌ செயல்‌ 
தஞீக்கு அது. முதலில்‌ தூண்டுகோலாக இருக்கிறது. * 


64 மளம்‌ எனும்‌. மாயக்‌ கூர்கு- 


விலங்குகள்‌ இயல்பூக்க நிலையிலே : பல: காரியங்கள்‌ 
'செய்கன்றன: மனிதனும்‌ குழக்தைப்‌ பருவத்தில்‌. ௮வ்‌ 
வாறே. செய்கிறான்‌. ஆனால்‌ அவ்ன்‌ மூதிர்ச்சியடைய 
அடைய. அறிவாலும்‌ அனுபவத்தாலும்‌ -இயல்பூக்கச்‌ 
செயல்கள்‌ மாறுதலடைகன்றன. சிந்தனையால்‌ மாறுத. 
லடையாத இயல்பூக்கச்‌ செயல்களும்‌ குறைக்துவிடும்‌. பக எ 


கலவி யூக்கம்‌'.மிக வலிமை யுடையதுதான்‌. ஆனால்‌. 
மனிதன்‌ விலங்குபோல ஈடக்துகொள்ள லாமா? அந்த இயல்‌: 
பூக்சம்‌ மனிதனிடத்தே தொழிற்படும்போது அதிலே ஒரு 
முறை இருக்க வேண்டும்‌. ௮தை அவன்‌ மீறினால்‌ சமூகத்‌ 
தால்‌ ஒதுக்கப்‌ படுவான்‌. 


இயல்பூக்கங்களை ஒடுக்கி அரிற்பிவன்யல்‌. இயலாத: 
காரியம்‌. ஆனால்‌ விரும்பத்தகாத இயல்பூக்கங்களை வேறு 
நல்ல துறைகளில்‌ செல்லும்படியாக மாற்றிவிடலாம்‌... , 
எப்படி. மாற்றுவது? அது முடியுமா? முடியும்‌. ஓர்‌ 
எளிய உதாரணம்‌ தருகிறேன்‌. போரிடும்‌ இயல்பூக்கத்தால்‌ 
உந்தப்பட்டு ஒருவன்‌ தனது தோழர்களுடனேயே சண்டை 
:பிடலாம்‌. அதை மாற்றித்‌ தனது தேசத்திற்காக அவன்‌ 
போரிட்‌ முன்வரலாம்‌. மரத்தைப்‌ பிடுங்கி மனிசனை 
மோதக்கூடிய ஆற்றலுடையது யானை. ஆனால்‌ அந்த 
பபானையைப்‌ பழக்க விட்டோமானால்‌ அது தன்‌ பலத்தை. 
மனிதனுக்கு உதவியாகப்‌ பல தொழில்கள்‌ செய்யப்‌ பயன்‌ 
படுத்தும்‌. பெரிய பெறிய மரங்களை ஓரிடத்திலிருந்து 
மற்றோரிடத்திற்கு எடுத்துச்‌ செல்ல உதவும்‌. - ்‌ 
இவ்வாறு இயல்பூக்கத்தை மாந்றி விடுவதற்கு உயர்‌ 
மடை மாற்றம்‌ (இோம்‌140தரம்‌0ர 9 என்று பெயர்‌. 
இயல்பூக்கத்தோடு தொடர்புடைய உள்ளக்‌ கிளர்ச்சி. 
களைப்பற்றி அடுத்த பகுதியில்‌ விவரிக்கும்போது இந்த 
உயர்‌ மடைமாற்றத்தைப்‌ பற்றி மேலும்‌ ஆராய்வோம்‌. 


14. உள்ளக்‌ கிளர்ச்சி 


மனம்‌ என்பது ஒரு மாயமாக “இருந்தாலும்‌ அதில்‌ 
எத்தனை எத்தனை குமுறல்கள்‌, கொந்தளிப்புகள்‌, கிளர்ச்சி 
கள்‌ தோன்றுகின்றன! கோபம்‌ பிறக்கிறது. பயம்‌ உண்டா 
இற.து--இப்படி எத்தனை: விதமான அனுபவங்கள்‌! 
"கோபம்‌, பயம்‌, காதல்‌, காமம்‌, துக்கம்‌, வெறுப்பு . முதலிய 
வைகளுக்கு உள்ளக்‌ கிளர்ச்சிகள்‌ என்று பெயர்‌. 


வீசனத்தால்‌. குழந்தை அழுஇறது: அடுத்த விகாடி 
யிலே மஒழ்ச்சியால்‌ சிரிக்கிறது. ' குழந்தைகள்‌ தங்கள்‌- 
உள்ளக்‌ கிளர்ச்சிகளை : உடனே ெளிப்புத்தல்ட்‌ 
கின்ற ்‌ விரைவிலே. அவை மறைந்தும்‌ போன்றன... 
ச சரோஜா ஓடு.வருஇருள்‌. “அம்மா, அடுத்த வீட்டுக்‌ 
இட்டுவுக்கு மிட்டாய்‌ கொடுக்க வேண்டாம்‌” என்று அவன்‌ 
மேலே வெறுப்போடு பேசுகிறாள்‌: ஆனால்‌ சிறிது நேரத்‌' 
'திற்குள்ளே ்‌..."இரண்டு .. பேரும்‌ சேர்ந்து .. விளையாடத்‌. 
தொடங்கி விடுகிறார்கள்‌. ்‌ சரோஜா தன்னிடமிருந்த 
மிட்டாயை அவனுக்குக்‌ கொடுக்கிறாள்‌:  இட்டுவின்‌ மேல்‌: 
எதிபட்டிருர்த வெறுப்பை அவள்‌ மறந்தே விடுகிறாள்‌: 
இந்தக்‌ குழந்‌ை த்களைப்‌: போல்‌ உலக மக்கள்‌. . இருக்கக்‌. 
கவின்‌) என்று கூடச்‌ சொல்லத்‌ தோன்றுகிறது. 

... இனால்‌ மனிதன்‌ தனது உள்ளக்‌. கிளர்ச்சிகள்‌. அனைத்‌ 
னம்‌ குழந்தைகளைப்‌ போலத்‌ இடீர்‌ திடீரென்று உடனே 
வெளிப்படுத்தலாமா? சமூக வாழ்க்கையிலே அது சரிப்‌ 
படுமா. 0 

டண்‌ அவசரமாக: ஒருவன்‌ ரெயில்‌ வண்டிக்குள்ளே- நுழை 
இரான்‌. செருப்புக்‌ காலால்‌. உனது: கால்‌ :விரலை, ஈன்ருக 

மல்க” ்‌ 





66 ளம்‌ ஏறும்‌ மாயக்‌ ரங்கு 


மிதித்துவிடுகறாள்‌- வலி பெரறுக்க முடியாமல்‌. உனக்குக்‌ 
கோபம்‌ பொங்கி வருகிறது. வந்தவன்‌ கன்னத்திலே அறை 
யலாம்‌ என்று ஆத்திரம்‌ பிறக்கிறது: உடனே அடித்து 
விடலாமா? அல்லது வாயில்‌ வந்தபடி யெல்லாம்‌ அவனைப்‌ 
பேசத்தான்‌ செய்யலாமா ? 


ஒரு தேசம்‌ மற்றொரு தேசத்திற்கு ஏதோ ஒரு தவருன 
காரியம்‌ செய்துவிடுகிறது. அதற்காக உடனே போர்‌ 
தொடுத்துவிடலாமா ்‌ ்‌ 


. கரமம்‌ குரோதம்‌ பொருமை இப்படி எத்தனையோ 
உள்ளச்‌ சளர்ச்சிகள்‌ இருக்கின்றன. அவற்றிற்கெல்லாம்‌ 
ஆட்சி அதிகாரம்‌ கிடைத்துவிட்டால்‌ சமூக வாழ்க்கையே 
நிலை குலைந்து போகும்போலத்‌ தோன்றுகிறது. 


மனிதன்‌ தனது உள்ளக்‌ கிளர்ச்சிகள்‌ பலவற்றைக்‌ 
கட்டுப்படுத்தப்‌ பழகிக்கொள்ள “வேண்டியிருக்கிறது. 
அவன்‌ விலங்குகளைப்‌ போல. நடக்க முடியாது. சில 
விலங்குகள்கூட ஓரளவு தமது உள்ளக்‌ கிளர்ச்சிகளைக்‌ 
கட்டுப்படுத்தப்‌ பழ௫க்கொள்ளுகின்றன என்று தோன்று 
இறது. மனிதன்‌. அவற்றைவிடத்‌ தாழ்வாக நடக்க 
முடியாது. அவனுடைய நாகரிகம்‌, அவனுடைய பண்பாடு 
அவற்றின்‌ பெருமையெல்லாம்‌ அஜியாஇருக்க வேண்டு 
மானால்‌,சநூக வாழ்க்கை நிலைக்க: வேண்டுமானால்‌ மனிதன்‌ 
தனது இழிந்த களர்ச்சிகளைக்‌ கட்டுப்படுத்தப்‌ “ பழகிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


'இயல்பூக்கங்களை - அடக்கி அழித்துவிட முடியாது 
என்று கண்டோம்‌.  இயல்பூக்கங்களுடன்‌ . சேர்ந்து பல 
உள்ளக்‌ 'இளர்ச்சிகள்‌ தோன்றுகின்றன. ஆகவே 


உள்ளக்‌ அளர்ச்சிகளையும்‌ : அடியோடு அழித்துவிட 


முடியாது. அப்படி. முயலும்போதுதான்‌ மறை மனக்‌ 
“கோளாறுகள்‌ பல உண்டாகின்றன என்று கூறுகிருர்கள்‌. 


உள்ளக்‌ கிளர்ச்சி 6ரீ 


ஆனால்‌ இழிந்த உள்ளக்‌ . கிளர்ச்சிகளையும்‌, இயல்பூக்கங்‌ 
களையும்‌ வேறு: நல்ல வகையில்‌ திருப்பிவிட்டு உயர்மடை' 
மாற்றம்‌ செய்யலாம்‌. காம இச்சையை அடக்க முயலும்‌ 
ஒருவன்‌ அவன்‌” பக்தனாக இருந்தால்‌ அதைக்‌ கடவு 
விடத்தே உயர்ந்த பக்தியாக மாறச்‌ செய்கிறான்‌; அல்லது 
ஆவராசிகளிடத்தே அளவு கடந்த அன்பாக மாற்றி 
அவற்றின்‌ சேவையிலே ஈடுபடுகிறான்‌. . அவன்‌ கலைஞனாக 
இருந்தால்‌ அழகிய கலைச்‌ சிருஷ்டி.யிலே அதை மாற்று 
கிறான்‌. 

இச்சைகள்‌: ரிறைவேரு த காலத்தில்‌ இடத 
பட்ட மடை மாற்றமும்‌ இல்லாவிட்டால்தான்‌ மனக்‌ 
கோளாறுகள்‌ ஏற்பட அவை காரணமாகின்றன. 

மறிவினையாக மனிதன்‌ சில காரியங்களைச்‌ செய்கிறான்‌. 
மறிவினை (௨௨௩ ௨௦14௦1) என்பது ஒரு புதிய சொல்‌. 
ஆனால்‌ அதைப்‌ புரிக்து கொள்வது சரமமல்ல. 

ரெயிலிலே . பிரயாணம்‌ செய்யும்போது க்றித்‌. 
தூளொன்று கண்ணிலே விழுகறது., சண்‌. உடனே 
மூடிக்கொள்கிறது; கண்ணீர்‌ மளமள வென்று வருகிறது; 
அப்படி. (வந்து கண்ணுக்கு எற்பட்டுள்ள தொந்தரவைத்‌ 
தவிர்க்க ( முயல்கிறது: 

கண்‌: மூடுவதும்‌, கண்ணீர்‌ பெருகுவதும்‌ நாம்‌ நினைத்‌: 
துப்‌. பார்த்துச்‌ செய்த காரியங்கள்‌ அல்ல. அவை 
தாமாகவே நிகழ்சின்‌ றன. அப்படிப்பட்ட செயல்களுக்குத்‌ 
தான்‌ மறிவினைகள்‌ என்று பெயர்‌. .தும்முதல்‌, குறட்டை 
விடுதல்‌ போன்ற காரியங்களெல்லாம்‌ மறிவினைகளே. 

இயல்பூக்கத்தாலும்‌, உள்ளக்‌ களர்ச்சியாலும்‌ மனிதன்‌ 
பல செயல்களில்‌ ஈடுபடுகன்றான்‌. "அறிவைக்‌ . கொண்டு 
சாண்ணித்‌ துணிந்து பல செயல்கள்‌ செய்கின்றான்‌. 
பழக்கத்தின்‌ வலிமையால்‌ சில செயல்களைச்‌ சிந்தனையின்‌ 
ுரண்டுதலில்லாது இயல்பாகவே செய்யவும்‌ கழ்றுக 


88 -மளம்‌ எதும்‌ மாயச்‌: குரங்கு 


கொள்ளுலரன்‌. ..1*தாலையில்‌ படுக்கையிலிருந்து எழுந்தது. 
முதல்‌ இரவில்‌ படுக்கப்‌ போகும்வரை செய்யும்‌ ப்ல்‌ செயல்‌ 
கள்‌ பழக்கத்தின்‌: . பயனாக இயல்பாகவே நடைபெ இட 
இன்றன. உண்பது, ஆடை அணிவது, ஈண்பர்களை வர. 
பற்றுப்‌ பேக்வது--எல்லாம்‌ பல்‌, காட்களில்‌. எற்பட்ட 
பழக்கத்தினால்‌ மானத்தின்‌ கதூண்டுதலில்லாமல்‌ ஒழுங்காக 
அமைகின்றன” என்று வில்லீயம்‌ ஜேம்ஸ்‌ என்ற மனத்‌ 
தத்துவர்‌. கூறுகிறார்‌. 
பழக்கத்தினால்‌ .செய்யும்‌ வினைக்கும்‌ மறிவினைக்கும்‌ 
வேறுபாடு உண்டு. பழக்கத்தினால்‌ செய்யும்‌ வினையை 
முதலில்‌ தொடங்கும்போது மனத்தின்‌ தூண்டுதலால்‌, 
அதன்‌ ுணிவுப்படி. . செய்தோம்‌. பிறகு பல தடவை: 
அவ்வாறே. எண்ணிச்‌ செய்ததால்‌ அது இயல்பான பழக்க 
மாச ஈர்ளடைவில்‌ ஆ௫விடுகிறது. அரச நிலையில்‌ மனத்தின்‌ 
தூண்டுதல்‌ அவியமில்லை யென்றே .கூறலாம்‌.. இவ்வாறு 
பல சாதாரணக்‌, காரியங்களைப்‌ பழக்கத்திம்குக்‌ கொண்டு” 
வந்துவிடுவதால்‌ மனத்திற்கு: வேறு உயர்ந்த, செயல்களைப்‌ 
ப்ற்றி எண்ணித்‌ அணிய அவலாசமும்‌ சக்தியும்‌ கிடைக்கும்‌. 


பழக்கத்தின்‌ வலிமையாலே இயல்பாகவே பல காரியங்‌ 
ச்ச்‌ செய்துவிடலாம்‌" என்பதனால்‌ பழக்கத்தை உண்டு 
பண்ணிக்கொள்வதில்‌. மிகுந்த எச்சரிக்கை ' வேண்டும்‌. 
நல்ல பழக்கங்களை ஆர.ம்பத்திலிருந்தே ஏற்படுத்திக்‌ 
கொள்ளாவிட்டால்‌ ஈமது பழத்கங்களே ஈமக்குத்‌ தீமை 
யார்க்‌. 'மூடிந்துவிடும்‌. 


ஆகவே மனிதன்‌'  இயல்பூக்கத்தாலும்‌, . உள்ளக்‌ 
'இளர்ச்சியாலும்‌, பழக்கத்தாலும்‌, எண்ணித்‌ துணிவதாலும்‌ 
மி 11 பல கர்ரியங்களைச்‌ செய்கிறான்‌ என்று. ஏற்படுகிறது; 
முதிவிணையாகவும்‌.. சில காரியங்களைச்‌: செய்கிறான்‌. . சில 
செயல்கள்‌: பழக்கத்தின்‌. வலிமையால்‌ மறிவினை போலவே 
-அமைத்துவிடுகன்‌. றன. ஓடும்போ:து கால்‌ இடறி ஒருவன்‌ 








உள்ளக்‌ கிளர்ச்சி. 69 


ழே விழுகிறான்‌. அவ னுடைய மார்புக்கூடோ, தலையோ 
.தரையில்‌' மோதாதபடி கை முதலில்‌ தரையில்‌ ஊன்றித்‌ 
தடுத்துக்கொள்ளு, றது. கையைத்‌ தரையில்‌ ஊன்றி 
மற்ற. உறுப்புக்களைப்‌ பாதுகாத்துக்கொள்ள வேண்டும்‌ 
என்று எண்ணி இக்‌ காரியத்தை நாம்‌ செய்வதில்லை. இளம்‌ 
பிராய;த்திலிருந்து ஏற்பட்ட பழக்கத்தின்‌ 'வலிமையால்‌.ம.நி 
வினை 'போலவே இது நடைபெறுகிறது. . . இதை “அரை 
மறிவினை' என்று சிலர்‌ சொல்வார்கள்‌. 


மேலே -கூ ியவற்.றிலிருந்து மனிதனுடைய செயல்‌ 
"களுக்கு அவனுடைய மனம்‌ எவ்வளவு தூரம்‌ காரணமாக 
இருக்கிறதென்று தெரிகிறது. மறிவினைச்‌ செயல்களைக்‌ 
கூட மனத்தின்‌ சிந்தனை வலிமையால்‌ ஒரளவு மாற்றி 
யமைக்க முடியும்‌. மனத்தின்‌ வலிமையால்‌. கல்ல பழக்கங்‌ 
களை ஏற்படுத்திக்கொள்ளலாம்‌. இயல்பூக்கமும்‌ உள்ளக்‌. 
கிளர்ச்சியும்‌ உயர்‌: மடை 'மாற்றம்‌ . பெற்றுச்‌ சிறப்பாக 
அமையச்‌: செய்யலாம்‌. அவ்வாறு செய்வதால்‌ மணித 
னுடைய வாழ்க்கை உயர்வடைகின்றது. . - 


18. ஓட்டம்‌ முதலிலா, பயம்‌ 
முதலிலா? 


உள்ளக்‌ எளர்ச்சிகள்‌ எத்தனை என்பது பற்றிச்‌ சில. 
ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம்‌ பெரிய பெரிய பட்டியல்‌ 
கள்‌ வெளியிடுவதுண்டு. ஒவ்வொரு கிளர்ச்சியின்‌ தன்மை 
யென்ன, அதனோடு தொடர்புள்ள இயல்பூக்கம்‌ என்ன, 
அது பிறப்பிலிருந்தே உண்டானதா அல்லது சூழ்கிலையால்‌ 
தோன்றியதா என்று : இப்படியெல்லாம்‌ ஆராய்ச்சிகள்‌ 
ஈடைபெறும்‌. . 

'நடத்தைக்கொள்கைஉளவியலைத்‌ தோற்றுவித்த 
வாம்ஸன்‌ என்பவர்‌ பச்சைக்‌ குழந்தைகளைக்‌ கொண்டு 
'ஆரர்ய்சீசகள்‌ நடத்தியதன்‌ பயனாக மனிதனுக்குப்‌ பயம்‌; 
கோபம்‌, அன்பு என்ற மூன்று உள்ளக்‌ கிளர்ச்சிகள்‌ தான்‌. 
“இயல்பாகவே அமைந்திருக்கன் றன என்று கூறினார்‌. இவர்‌ 
கூறியதைப்‌ பொதுவாக எல்லோரும்‌ ஆமோ தித்தார்கள்‌- 

ஆனால்‌ சமீபத்திலே லல. மனத்தத்துவர்கள்‌ செய்த 
ஆராய்ச்சியின்‌ விளைவாக மேலே கூறியவாறு குழந்தை 
களின்‌ உள்ளக்‌ கிளர்ச்சிகள்‌ தெளிவாகவும்‌ தனித்‌ தனி 
காகவும்‌ இருக்கின்றனவா என்பதில்‌ ஐயம்‌ தோன்றி 
யிருக்கிறது. 

குழந்தைப்‌ பருவத்திலேயே உள்ளக்‌ கசாச்ல்‌ 
இருக்கின்றன என்பதை மட்டும்‌ நாம்‌ தெரிந்துகொண்டால்‌ 
போதும்‌. அதற்கு மேற்பட்ட . ஆராய்ச்சிகளை மனத்‌ 
தத்துவர்களுக்கு விட்டுவிடலாம்‌. 

உள்ளக்‌ இளர்ச்சிகளைப்‌ பம்றி . இன்னும்‌ ஒரு 
வேடிக்கையான விவாதம்‌ உண்டு. உள்ளக்‌ ௫ளர்ச்௪ 


ஓட்டம்‌ முதலிலா, பயம்‌ முதலி? 71 


முதலில்‌ தோன்றி அதன்‌ விளைவாகச்‌ செயல்‌ : நடை 
பெறுகிறதா அல்லது செயல்‌ நடைபெற்று அதன்‌ விளை 
வாக உள்ளக்‌ இளர்ச்சி தோன்றுகிறதா என்பதிலே பெரிய 
விவாதம்‌ ஏற்பட்டுவிட்டது. 


மனத்திலே விசனம்‌ உண்டாகிறது; அதனால்‌ ஒருவன்‌ 
அழுகிறான்‌ என்று நாம்‌ சொல்லுகிறோம்‌. அதுதான்‌ 
உண்மை என்று காம்‌ ஈம்பிக்கொண்டிருக்கிறோம்‌. ஆனால்‌ 
வில்லியம்‌ ஜேம்ஸ்‌ என்ற மனத்‌ தத்துவரும்‌, கார்ல்‌ லாங்‌ 
- என்ற உடலியல்‌ நிபுணரும்‌ நமது ஈம்பிக்கைக்கு முற்றிலும்‌ 
மாருன ஒரு கருத்தைப்‌ புதிதாக வெளியிட்டார்கள்‌. 
ம்‌ முதலில்‌ மனிதன்‌ அழுவிருன்‌; பிறகுதான்‌ விசனம்‌ என்ற்‌ 
உள்ளக்‌ இளர்ச்சி தோன்றுகிறது” என்று அவர்கள்‌ கூறி 
னார்கள்‌. அதாவது உடலிலே மா ;தல்கள்‌ ஏற்பட்ட: 
பிறகே அவற்றிற்கேற்ற்‌ உள்ளக்‌ கஇளர்ச்சிகள்‌ எழு 
இன்றன என்று: அவர்கள்‌ வாதித்தார்கள்‌- 


இந்தக்‌. கொள்கை உண்மையென்றும்‌ சரியல்ல 
வென்றும்‌ நிரூபிக்க எத்தனையோ சோதனைகள்‌ 'நடந்திருக்‌ 
கின்றன- 


“நீ முதலில்‌ ஒட்டம்‌ பிடிக்கிறாய்‌; பி.றகுதான்‌ பயம்‌ 
தோன்றுகிறது” என்று கூறினால்‌ சிரிக்கத்தான்‌. தோன்றும்‌. 
ஆனால்‌ அவ்வளவு சுலபமாக இக்‌ கொள்கையைத்‌ தீர்த்துக்‌ 
கட்டிவிட இதுவரையிலும்‌ முடியவில்லை. 


ஷெரிங்டன்‌; கானன்‌ என்ற இருவர்‌" தாங்கள்‌ செய்த 
ஆராய்ச்சிகளை க்‌ கொண்டு இக்கொள்கை தவருனது என்று - 
காட்டச்‌ சல. ஆண்டுகளுக்கு முன்னே முயன்றார்கள்‌: 
ஆனால்‌ இவர்களுடைய ஆராய்ச்சிகளைக்கொண்டு இக்‌ 
கொள்கையை : முடிவாக : மறுக்க முடியாது. என்று 
ஆங்கெல்‌ என்ற மற்றொரு அறிஞர்‌ தக்க. சாரணங்களுடன்‌ 
விள.க்இியிருக்கிறார்‌. 


79. ஈம்‌ ஏறும்‌. மாயக்‌ கரங்க 


இந்த விவாதத்தின்‌ முடிவு, எப்படியானாலும்‌. உள்ளக்‌ 
'இளர்ச்சிளைப்‌ பற்றிப்‌ பொதுவாக நாம்‌ அறிந்துகொள்ள 
(வேண்டிய, விஷயங்களை. அது பெரி தும்‌ பார்திக்கா, தஃ 


ரமது உடம்பின்‌ வெவ்வேறு பாகங்களில்‌ வெல்வேறு' 
வகையான சுரப்பிகள்‌ (018166) இருக்கின்றன: - வாயில்‌ 
'உமிழ்ரீர்‌. சுரப்பது ஒரு வகைச்‌ சுரப்பியால்தான்‌.. வளர்ச்‌ 
சிக்கு. உதவ ஒரு வகைச்‌ சுரப்பி இருக்கிறது. - 'இப்படிப்‌ 
பல சுரப்பிகள்‌ இருந்து.பல வேலைகளைச்‌ செய்கின்றன. 


கரப்பிகளிலே சாளமில்லாத சுரப்பிகள்‌ சில உண்டு; 
அவை தம்மிடத்துச்‌ சுரக்கும்‌ நீரை கேராக இரத்தத்தில்‌ 
-கலக்கும்படு. செய்கின்றன. அவைகள்‌ உள்ளக்‌: 'இளர்ச்ி 
களால்‌ உடம்பிலும்‌: செயலிலும்‌ ஏற்படும்‌ மாறுதல்களுக்‌ 
குக்‌ காரணமாக இருக்கின்றன. வென்று கண்டிருக்கிறார்‌ 
கள்‌. ஆட்ரீனல்‌ என்ற சுரப்பி சிறுநீர்ப்‌ பைக்கு மேலே 
"இருக்கறது. வலி, பயம்‌, கோபம்‌: ஆகிய இளர்ச்சிக்ளால்‌ 
அநீதச்‌ சுரப்பி பாதிக்கப்படுகிறது என்றும்‌, செயற்கை. 
முறையிலே ௮ச்‌ சுரப்பி நீரை ஒருவனுடைய இரத்தத்தில்‌ 
சேரும்படி செய்தால்‌ பயத்தால்‌ ஏற்படும்‌ உடல்‌ மாறுபாடு, 
களெல்லாம்‌ உண்டாகிறதென்றும்‌ கானன்‌ . என்பார்‌ 
ஆராய்ந்து கூறியிருக்கிறார்‌. இவ்வாறே மற்ற சுரப்பி 
னின்‌ தன்மைகளை: ஆராய்நீது ரகக ்‌ 


சுரப்பிகள்‌ அல்லது மற்ற உடல்‌ உறுப்புகளின்‌ 
செய்கைகளால்‌ உள்ளக்களர்ச்சிகள்‌ தோன்றுவதானாலும்‌ 
அல்லது உள்ளக்‌ . களர்ச்சிகளால்‌ உறுப்புக்களின்‌ 
செய்கைகள்‌ மாறுபாடடைவதானாலும்‌ மனிதனுடைய: 
வாழ்க்கையிலே ஏற்படும்‌ விளைவு ஒன்றுதான்‌. 'இழிக்த. 
உள்ளக்‌ இளர்ச்சிகளுக்கு ஆட்பட்ட மனிதன்‌... வீ ழ்ச்சி 
யடை ருள்‌. அவற்றிற்கு ஆட்படாமல்‌... அவற்றை உயர்‌ 
மடைமாற்றம்‌ செய்து கொண்டவன்‌ உயர்வடைகன்றான்‌ . 


“ட்‌. 'முதகிலா,. யம்‌: லி? ரத 





இதைத்தான்‌..." நீரம்‌. ்‌ இெளிவாகத்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டு ட ஆ ஞ்ஸ்‌ 


அறிவு, பகுத்தறிவு என்றெல்லாம்‌ கரம்‌ ம்‌ பேசுகிறோம்‌. 
ஆனால்‌ ' உள்ளக்‌ இிளர்ச்சிகளே ஒருவனுடைய செயல்‌: 
களுக்கு. முக்கிய காரணமாக இருக்கின்‌ றன. நல்ல பழக்கம்‌ 
களையும்‌, பற்றுதல்களையும்‌, லட்சியங்களையும்‌ உண்டாக்கக்‌ 
கொள்வதா லும்‌... திடசித்தத்தாலும்‌ . ஒருவன்‌ தனது 
அள்ளக்‌ கிளர்ச்சளை நல்வழிப்‌ படுத்திக்கொள்ள. முடட௰/ 
மர்னால்‌:". - அவன்‌ :மேம்பாடடையலாம்‌, மனச்சாட்சியும்‌ 
“அறிவும்‌. இம்‌. மேய, ற்சியிலே அவனுக்குத்‌ துணையாக நிற்க 
வேண்டும்‌: 





16. நமக்குப்‌ பெருமை 


சமீபத்திலே. மான்‌ ஒரு சினிமாக்‌. காட்சியைப்‌: 
பார்த்தேன்‌. . மறை மனத்திலே ஏற்பட்டுள்ள சிக்கலை. 
அடிப்படையாகக்‌ கொண்டு, அந்தப்‌ படம்‌ உருவாஇியிருக்‌. 
கிறது. உள்ளத்தைக்‌ கவரும்‌ கதை அது. அதிலே ஒரு 
கட்டத்திலே -. ஒன்றுக்குப்‌ : பின்‌ ஓன்றாக எத்தனையோ 
கதவுகள்‌ இறக்கப்படுவது போல ஒரு காட்சியைக்‌ 
கற்பனை செய்திருக்கிறார்கள்‌. முதலில்‌ ஒரே கதவுதான்‌ 
எதிரிலே தோன்றுகிறது. அது இறக்கிறது. உள்ளே 
மற்னொரு கதவு. அது இறந்ததும்‌ மற்றொரு கதவு: இப்‌ 
படியே கதவுகள்‌ ஒன்றுக்குப்‌ பின்‌ ஒன்றாகத்‌ தோன்று: 
இன்றன. அவற்றிற்கு முடிவே இல்லை போலக்‌. 
காண்கிறது. 


மனத்தின்‌ பல நிலைகளையும்‌, ஆழத்தையும்‌ அம்மாதிரி. 
உருவகப்படுத்தி அந்தக்‌ காட்சியிலே காட்டியிருக்கிறார்கள்‌- 
மனம்‌ அத்தனை மாயமானது. அதன்‌: விசித்திரச்‌ செயல்‌ 
களையெல்லாம்‌ பொதுப்படையாக இதுவரை ஆராய்ச்‌ 
தோம்‌. மனம்‌ என்றால்‌ என்ன என்று திட்டமாக எடுத்துச்‌ 
சொல்ல முடியாவிட்டாலும்‌ அதன்‌ செயல்களை ஒருவாறு- 
தெரிந்துகொள்ள முடிந்தது. அதன்‌ முக்கெய :அம்சங்க 
ளா௫ய ஈனவு மனம்‌, கனவிலி மனம்‌, ஈனவடி. மனம்‌ (வெளி 
மனம்‌, மறை மனம்‌, இடை. மனம்‌) எவ்வாறு வேலை செய்‌: 
அசன்‌. என்றும்‌ பார்த்தோம்‌; 
இந்த “மனத்தின்‌ பெருமையைப்‌ படிஹிரம்‌, மாயத்‌ 


'“தைப்பற்றியும்‌ எடுத்து விளக்கிக்‌ கவிஞர்கள்‌ .கவி புனைப்‌ 
: திருக்கிறார்கள்‌; அடியார்கள்‌ பாடியிருக்கிறார்கள்‌- மனக்‌. 


நடக்கப்‌ பெரு த 


குரங்கு என்றுகூடப்‌ பழித்துக்‌ கூறியிருக்கிறார்கள்‌. தத்து 
வப்‌ பெரியார்களும்‌ சந்தையை அடக்க முடியவில்லையே 
என்று வெளிப்படையாகச்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 
மனத்தினாலேயே மனிதனுக்குத்‌ தனிப்பட்ட பெருமை: 
ஏ.ற்பட்டிருக்கிறது. மனம்‌ என்பதொன்‌ நில்லாவிட்டால்‌ 
அவனுக்குப்‌ பெருமையே இல்லை யென்று கூறலாம்‌. 
"அதன்‌ உதவியாலேயே அவன்‌ எத்தனையோ ஆச்சரிய 
மான காரியங்களையெல்லாம்‌. சாதஇத்திருக்கிறான்‌. ஆனால்‌ 
அது அவனைக்‌ குழியில்‌ தள்ளிவீடவும்‌ செய்யும்‌. மறை. 
மனத்திலே மறைந்து இடக்கும்‌ இச்சைகள்‌ பகுத்தறி 
வையும்‌, மனச்‌ சாட்சியையும்‌ ஏமாற்றிவிட்டு மேலெழுந்து 
ஆதிக்கம்‌ செய்யத்‌ தொடங்கி விடலாம்‌. அதை உணர்ந்து: 
எச்சரிக்கையாக இருக்கவேண்டும்‌. நமது செயல்களையும்‌,. 
நோக்கங்களையும்‌ அடிக்கடி அலச ஆராய்ந்து மதிப்பிடப்‌: 
பழடூக்கொள்ள வேண்டும்‌. இது எளிதான காரிய மல்ல; 
ஏனெனில்‌ அதற்கும்‌ அந்த மனத்தையே ந்ம்பவேண்டி. 
யிருக்கிறது. அதற்குத்தான்‌ மனத்தைப்‌ பற்றிய அறிவு. 
அவசியமாகின்றது. 
மனத்தின்‌ தன்மைகளை .உணர்ச்துகொண்டு அதைச்‌- 
சரிவரப்‌ பயன்படுத்தி நடந்தால்‌ வாழ்க்கையிலே. வெற்றி 
யடையலாம்‌..கனவும்‌;, பகற்கனவும்‌ மனத்தின்‌ தன்மைகளை 
௮றிய உதவுகின்றன. இயல்பூக்கங்கள்‌, உள்ளக்‌ இளர்ச்சி' 
கள்‌, ஞாபக சக்தி, கற்பனாசக்தி ஆகியவற்றின்‌ இயல்‌ 
புகள்‌, - பயன்கள்‌ ஆகியவற்றை அ.றிந்துகொள்வதாலும்‌.' 
மனத்தின்‌ தன்மைகள்‌ தெளிவாகின்‌ றன. 


மனத்தைப்பற்றி இன்னும்‌ எவ்வளவோ விரிவான்‌ 
ஆராய்ச்சிகள்‌ செய்யலாம்‌. அவற்றிற்கெல்லாம்‌ இங்கு 
“இடமில்லை. பொதுப்படையாக எல்லோருக்கும்‌ தெரிய 
வேண்டிய அடிப்படையான சில முக்கிய விஷயங்களையே. 
இங்கு எடுத்துக்‌ கூற விரும்பினேன்‌. 


10. “மனம்‌ ஏனும்‌ மாயக்‌ குரங்கு. 


பிறக்கும்போது. மனம்‌ என்று ஒன்று தனிப்பட. 
கிடையாது என்று இலர்‌ கூறுகிறார்கள்‌: சில .மறிவினைகளை: 
மட்டும்‌ உடையவனாக ' மனிதன்‌ உலகத்திலே தோன்று 
கருன்‌; ௮ அனுபவங்களின்‌ 'மூலமாக மனம்‌ சிறிது சி எண்கார 
கரவாது என்பது அவர்களுடைய வாதம்‌. 

“இக்‌ கொள்கைக்கு எதிராக :. வேறொரு னான்கை 
பண்டு. மனம்‌: என்பது! “பல வகையான திறமைகளுடன்‌, 
பிறப்பிலே இருக்கிறது.' என்றும்‌ அது . அறுபவத்தால்‌ 
மலர்ச்சி யடைகறது என்றும்‌ அக்‌ கொள்கையினர்‌. கூறு 
கின்றனர்‌. 

ட ஓவ்வொரு. .செங்கல்லாக அடுக்கிக்‌ கட்டி ஒரு: கட்டடம்‌ 
'உருவாவதுபோல " மனம்‌. உருவாடுறது.- என்பது ஒரு 
கொள்கை. 

ஆலமரத்தின்‌: சிறு விதைக்குள்ளேயே அந்தப்‌.பெரிய 
ம்ரம்‌ முழுவதும்‌. மறைந்திருந்து பின்னால்‌ விகசிப்பதுபோல. 
மனம்‌ மலர்ச்சயெடைகிற்கு என்பது வேறொரு. கொள்கை... 
ஏதாவதொரு: உயிரினத்தின்‌ மறிவினைகளெல்லாம்‌ 
இரே மாதிரியாக அமைந்திருக்கின்றன. என்று. கண்டோம்‌: 
மனித. இனத்து ம்‌.நிவினை களும்‌ அவ்வாறுதானிருக்கின்‌ றன* 
“அவ்வாறிருக்கும்போது இரே விதமான: சூழ்கிலையில்‌ ஓரே 
விதமான அதுப்வங்களைப்‌ பெறும்‌ குழந்தைகள்‌... வெவ்‌: 
வேறு: விதமாகச்‌ - செயல்‌ புரிவதற்கும்‌, மனப்போக்குக்‌. 
கொண்டிருப்பதற்கும்‌ காரணம்‌ என்ன? : : வெவ்வேறு” 
“வகையான - இயல்புகளுடன்‌ மனம்‌ அமைந்திராவிடில்‌, 
வேறு: வேறான” “செயல்கள்‌ நிகழ: முடியாதென்பது இக்‌ 
'கொள்கையாரின்‌' 'முடிபாகும்‌. பாரம்பரிய அமைப்பினால்‌ 
வெவ்வேறான இயல்புகள்‌ காணப்படுகின்றன... என்றும்‌; 
இவற்றிற்கெல்லாம்‌. மூலகாரணமாக முற்பிறவி. வினைகள்‌ 
நி.நீடின்‌ றன என்ற தத்துவக்‌ கருத்தும்‌ கூறப்படுகின்‌ றன்‌: 
(பல பிறப்புக்கள்‌ உண்டு என்ற கொள்கையை ஏற்றுக்‌ 
'கெரள்ளாதவர்களும்‌ உண்டு. 





நமக்குப்‌ பெரும ரர்‌, 


இவ்வாறு அடிப்படைக்‌ கருத்துக்களில்‌: மாறுபாடுகள்‌ 
இருந்தாலும்‌: குழந்தையின்‌ ஐந்து அல்லது ஏழு வய்திற்‌: 
"குள்ளாகவே அதன்‌ பிற்கால வாழ்க்கையின்‌ போக்திற்கு 
வேண்டிய'பொதுவான மன அமைப்பு ஏ.ற்பட்டுவிடுகிற து” 
என்பதில்‌ அசேகமாகக்‌ கருத்தொருமை: காணப்படுகிறது." 
மனம்‌ . எவ்வாறு உருவாகியுள்ளது .என்பதை முடிவாக: 
“நிச்சயம்‌ செய்து கொள்ளாத நிலைமையிலும்‌ இக்‌ கருத்தை. 
ஏற்றுக்‌ கொள்வதில்‌ தடையொன்று மில்லை. அநுபவங்‌ 
“களின்‌ மூலமும்‌ சூழ்நிலையின்‌ மூலமும்‌: மனம்‌ என்பது 
௪. றிது 'நிதாகச்‌ : சேர்ந்து புதிதாக 'உருவெடுத்தாலும்‌ 
அல்லது “அவற்றின்‌ மூலமாக மனம்‌.மலர்ச்சி யடைந்தாலும்‌ 
விளைவொன்றுதான்‌. ஆதலால்‌ :. மனத்‌. தோற்றத்தைப்‌: 
பழற்றிய-விவாதங்களில்‌ தலையிடாமல்‌. அதன்‌ தன்மைகளை. 

அறிந்‌ $துகொள்ள முயல்வது முக்கெமாகும்‌. 


்‌ மனம்‌: மமக்குத்‌ தனிப்‌ பெருமை என்று: மீண்டும்‌ . கூறு: 
இறேேன்‌. “மற்ற ஜீவராசிகளுக்கு மனம்‌ உண்டு : என்று: 
வைத்துக்கொண்டாலும்‌ அது மனித்னுக்குள்ள மனத்‌. 
தைப்போல அத்தனை. நுட்பமாகத்‌ தொழில்‌ செய்வ தில்லை. 
மனிதனுடைய மனம்‌ அத்தனை : நுட்பமானது; பரிணாம்‌: 
ஏணியிலே 'ஏறி ஏறி. நுண்மை பெற்றுப்‌ பெற்று ௮து அபி 
விருத்தி யடைந்திருக்கறெது என்று கூறலாம்‌. மனிதனுடைய: 
மனம்‌ ஓர்‌ அற்புதம்‌. அதை முற்றிலும்‌ அ.றிக்து கொள்வது 
மிகவும்‌ அறிது. அறிந்துகொண்ட. ஃ அளவிற்கு நல்லது. 


பெ. தூரன்‌ இயற்றிய மனத்தத்துவ நூல்கள்‌ 
சூழந்தை உள்ளம்‌ 
“ஹிந்து? பந்திரிக்கை இந்நூலைப்‌. பற்றிக்‌ கூறியுள்ளதாவது: 
“நூல்‌ முழுவதிலும்‌ கல்ல கருத்துக்கள்‌ தரப்‌ 
பட்டுள்ளன; அவற்றைப்‌ பின்பழ்‌.றினால்‌ குழந்தைகள்‌ 
ஆரோக்கியமாகவும்‌ சந்தோஷமாகவும்‌ வளர்வார்கள்‌. 
பெற்றோர்களுக்கு இன்று மிக அவசியமாக வேண்டிய. 
குழந்தை மனத்தத்துவத்தைப்‌ பற்றிய அ.றிவைக்‌ 
கொடுப்பதில்‌ இந்‌ நால்‌ பெரிதும்‌ உதவியாக 
இருக்கிறது. 7 | 
இந்நூல்‌ ஒவ்வொரு வீட்டிலும்‌ இருக்கத்‌ 
ந 9, 
கக வீலை ர. 2௩0 


ஆ 


பாரம்பரியம்‌ 


பெற்றோர்களின்‌ உடலமைப்புகள்‌, திறமைகள்‌ 
குழந்தைகளுக்கு எவ்வளவு தூரம்‌ பாரம்பரியமாக 
அமைகின்‌ றன என்பதையும்‌, எவ்வாறு அமைகின்றன 
- என்பதையும்‌ விளக்கும்‌ நூல்‌. 


இதைப்பற்றி ஹிந்து பத்திரிக்கை கூறியுள்ளதாலது:-- 

“தற்காலத்தில்‌ நடந்துள்ள ஆராய்ச்சிகளின்‌ விளை 
வாகப்‌ பாரம்பரியத்தைப்‌ பற்றி தெரிந்துள்ள விஷயங்‌ 
களை அடிப்படையாகக்‌ கொண்டு இக்‌.நூல்‌ எழுதப்‌ 
பட்டிருக்கிறது. ......... பாரம்‌ பரியம்‌ என்‌.ற விஷயம்‌ 
கடினமானதாக இருந்தாலும்‌ அதன்‌ எல்லா அம்சங்‌ 
களைப்பற்றியும்‌ எளிய கடையிலே அனைவரும்‌ புரிந்து 
கொள்ளும்படியாக எழுதும்‌ முயற்சியிலே இக்நூலின்‌ 
ஆசிரியர்‌ சிறப்பாக 'வெ.ம்றியடைந்திருக்கருர்‌ ''. 
ம்‌ 

விலை சூ. 1--4_0 





 சனகவரசகனானனைமா. அடா வனா யதாக னவை அயலக மனை அன வனாக அவனள க கனை: அ ததை என அவகர காகா தளை மல்‌. 





